சகோ. ஆரோக்கிய பாஸ்கர்‌ - ஜெழிந்தா ஜெயராணி 


திருச்சி மாவட்டத்தைச்‌ சேர்ந்த சகோதரர்‌ கத்தோலிக்கக்‌ குடும்பத்தைச்‌ சேர்ந்தவர்‌. 
கத்தோலிக்கத்‌ திருச்சபைக்குச்‌ சென்று வந்த சகோதரர்‌, இளவயதில்‌ ரஜினி ரசிக 
னாகக்‌ காணப்பட்ட போது, “உனக்காக மரித்து ரத்தம்‌ சிந்தினவர்‌ ஒருவர்‌ உண்டு” 
என சகோதரி ஒருவர்‌ இயேசுவை அறிவித்து வேதாகமம்‌ ஒன்றினையும்‌ சகோதரருக்கு 
அன்பளிப்பாகக்‌ கொடுத்தார்‌. வேதத்தைப்‌ படிக்கத்‌ தொடங்கிய சகோதரருக்கு 
வேதத்தின்‌ மகத்துவங்களை கர்த்தர்‌ வெளிப்படுத்தினார்‌; தொடர்ந்து ஆவிக்குரிய 
சபை ஒன்றிற்குச்‌ செல்லத்‌ தொடங்கினார்‌. திருச்சியில்‌ நடைபெற்ற ஜெம்ஸ்‌ 
மிஷனரி பிரதிஷ்டை கூட்டத்தில்‌ பங்கேற்ற போது, 2 இராஜா. 7:9 வசனத்தின்படி 
“இந்நாள்‌ நற்செய்தி அறிவிக்கும்‌ நாள்‌” என்ற தலைப்பில்‌ சகோ. அகஸ்டின்‌ 
ஜெபக்குமார்‌ செய்தி அளித்ததுடன்‌, ஜெம்ஸ்‌ மிஷனரி சகோ. மங்கள்‌ பன்னா 
கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பீஹாரில்‌ ஊழியம்‌ செய்ததையும்‌, இரத்த சாட்சியாக 
மரித்ததையும்‌ எடுத்துச்‌ சொன்ன போது, “நான்‌ கிறிஸ்தவனாக இருந்து இயேசுவுக்காக 
என்ன செய்திருக்கிறேன்‌?” என்ற கேள்வி சகோதரரின்‌ உள்ளத்தில்‌ உதயமானது. 
தானும்‌ பீஹாருக்குச்‌ சென்று கிறிஸ்துவை அறிவிக்கும்‌ பணியினைச்‌ தொடர 
வேண்டும்‌ என அர்ப்பணித்தார்‌. பின்நாட்களில்‌, வேலை ஸ்தலத்தில்‌ ஏற்பட்ட 
பதவி உயர்வினால்‌, சகோதரரின்‌ மிஷனரி தரிசனம்‌ மங்கத்‌ தொடங்கியது. 2009-ம்‌ 
ஆண்டு தொடக்கத்தில்‌ சபையின்‌ போதகர்‌, “கர்த்தர்‌ உங்களை ஊழியத்திற்கென்று 
அழைக்கிறார்‌” என ஜெபத்துடன்‌ சொன்னார்‌, அதனைத்‌ தொடர்ந்து, “நீயும்‌ போய்‌ 
செய்‌” என்ற செய்தியினையும்‌ கேட்ட போது “ஆயத்தப்படு ஆயத்தப்படுத்து” என்ற 
வசனத்தின்‌ மூலம்‌ கர்த்தர்‌ சகோதரரோடு இடைபட்டார்‌. 2009-ம்‌ ஆண்டு பீஹாருக்கு 
வந்த சகோதரர்‌ மிஷனரியாக தன்னை அர்ப்பணித்து ஜெம்ஸ்‌ ஊழியத்துடன்‌ தன்னை 
இணைத்துக்கொண்டார்‌. சகோதரியும்‌ கத்தோலிக்கக்‌ குடும்பத்தைச்‌ சேர்ந்தவர்‌. 2000-ம்‌ 
ஆண்டூ கிறிஸ்துவை தனது வாழ்வின்‌ இரட்சகராக ஏற்றுக்கொண்டதுடன்‌, அந்த ஆண்டே 
சகோதரருடன்‌ இல்லற வாழ்வில்‌ இணைக்கப்பட்டார்‌. தரிசனம்‌ பெற்ற இத்தம்பதியர்‌ 
சிக்காரியா ஜெம்ஸ்‌ ஆங்கிலப்பள்ளியில்‌ தங்கள்‌ ஊழியத்தை நிறைவேற்றிவருவதுடன்‌, 
நாகேஷ்வர்பூர்‌ பணித்தளத்திலும்‌ கிறிஸ்துவின்‌ ஊழியத்தை செய்து வருகின்றனர்‌. 


ஸு 


யின்‌ /2/- 4 


" கிறிஸ்துவுக்குள்‌ அன்பான ஜெப பங்காளரே! 


்‌ தம்மையும்‌, நம்மைப்‌ போல்‌ பிறனையும்‌ நேசிக்கச்‌ 
சொல்லும்‌ நம்‌ நேசா இயேசுவின்‌ இனிய நாமத்தில்‌ வாழ்த்துக்கள்‌. 
(லூக்‌. 10:27) காலங்கள்‌ வேகமாக உருண்டோடிச்‌ செல்லுவதனைக்‌ 
காணுங்கால்‌, நம்‌ கடமைதனை செய்து முடிக்க தேவையான பலனை 
அதிகமாய்‌ பெற்று காலச்சக்கரத்தின்‌ வேகத்திலேயே காரியங்களை 
முடிக்க அவர்‌ பாதம்‌ காத்திருத்தல்‌ மிகவும்‌ தேவையாகிறது. எங்களோடு 
ஜெபத்திலே போராடும்‌ உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம்‌. 
தொடர்ந்து எங்களுக்காக வேண்டிக்‌ கொள்ளும்படி எதிர்பார்க்கிறோம்‌. 


'பீறண்‌ மார்‌?" என்ற கேள்விக்குப்பதில்‌ விசாலமானது என்பதனை 
நாம்‌ மறக்கலாகாது. இந்திய திருச்சபையும்‌, குறிப்பாக தமிழ்‌ 
திருச்சபையும்‌ இதனை இன்னமும்‌ ஆழமாக சிந்திக்க வேண்டும்‌ என்ற 
நோக்கில்‌ இந்த கட்டுரையை எழுதுகிறேன்‌. 

நம்மை சுற்றியுள்ள அண்டை நாடுகளின்‌ நிலைமைதனை 
சற்று உற்று நோக்குங்கால்‌ தேவ தொருதலை அத்கமாக 
அனுயவீக்கும்‌ இந்த்ய சயைகண்‌ தங்கள்‌ பொறுப்புகளை 
நிறைவேற்ற எதனையாவது செய்ய வேண்டுமென்ற ஆவல்‌ என்‌ 
உள்ளத்தில்‌ எப்போதுமே உண்டு. இந்தியாவை தேவன்‌ விசேஷ 
மாக நேசித்ததினால்‌ தான்‌ தன்னுடைய பன்னிரெண்டு சீடர்களில்‌ 
ஒருவரான தேோமரவை அனுப்பித்‌ தந்தார்‌. தாங்கள்‌ தான்‌ 
அவரின்‌ வழி தோன்றல்கள்‌ என பெருமை பேசும்‌ “பாரம்பரிய திருச்சபை 
கள்‌” அதந்கான காரணத்தினை அறிந்தவர்களாகக்‌ காணப்படவில்லை 
என்பது உண்மை. 


சபையின்‌ இருண்ட காலம்‌ என்று அழைக்கப்படுகிற நாட்களிலும்‌ 
ேோர்ச்ககல்‌ வீயாபார்களும்‌, தேவ பக்திமிக்க பீரான்ச்ஸ்‌ 
சேவீயர்‌, பெஸ்கி (வீரமாமுனிஸ்‌) போன்றவர்களும்‌ இந்த 
நாட்டிந்கு ஒளியைக்‌ கொண்டு வந்ததனை சரித்திரம்‌ சாட்சிக்கூறும்‌. 
ஒளிக்கற்று பூரண ரூபத்தில்‌ வெளிப்படாவிடினும்‌ கிறிஸ்துவின்‌ 
நாமம்‌ பறைசாற்றப்பட்ட கடலோரப்‌ பகுதிகளில்‌ அல்லலில்‌ வாழ்ந்த 
ஜனத்திற்கு ஒளிவிளக்காக அமைந்ததனை யார்‌ மறுக்கக்‌ கூடும்‌! 

அதனைத்‌ தொடர்ந்து மிஷனரிகளின்‌ தந்தை என அழைக்கப்பட்ட 
வீல்ல்யம்‌ கேர்யும்‌ இந்தியாவைத்‌ தானே இதயத்தில்‌ ஏந்தி வந்து சோந்‌ 
தார்‌. ஸ்காட்லாந்து தேசத்தினைச்‌ சேர்ந்த அலெக்ஸ்சாண்டர்‌ டப்‌ஃம்‌, 
ஜெபஷீனானஜஈண்ஹைகும்‌ கங்கை, சிந்துநதி ஓரங்களை 


பிப்ரவரி 2012 யுத்த சத்தம்‌. 


| அன்பின்‌ மடல்‌! 

மனதில்‌ கொண்டுதானே கிறிஸ்துவை அறிவிக்கும்‌ பணியில்‌ ஈடுபட்டனர்‌. 

அதனைத்‌ தொடர்ந்து வந்த அமெரிக்காவைச்‌ சேர்ந்த 
அதொன்றாம்‌ ஐட்‌௪ண்‌ இந்தியாவைத்தான்‌ இதயத்தில்‌ ஏந்தி வந்தார்‌. 
அன்றைய ஆங்கிலேய அரசாங்கத்தின்‌ கெடுபிடியினால்தானே அவர்‌ பர்மா 
என்றழைக்கப்பட்ட மியான்மாருக்குக்‌ கடந்து சென்றார்‌. 

தரங்கம்பாடிக்கு வந்த சீகண்பால்க்கும்‌ டேனிஷ்‌ அரசரின்‌ பாரத்தால்‌ 
உண்டான விந்தை தானே. தமிழில்‌ முதல்‌ வேத புத்தகம்‌ அச்சடிக்கப்பட 
ஆண்டவர்‌ பாராட்டின தயவுதான்‌ எத்தனை? இந்தியாவில்‌ முதல்‌ முதலில்‌ 
அச்சடிக்கப்பட்ட புத்தகமும்‌ அதுதானே. 

ரநேோனீயஸமம்‌, கால்ருவெல்லும்‌, ஜீ.யு.போப்பும்‌, ரேக்லாணீட்‌, 
மர்காசீஸமம்‌, எம்கார்மைக்கேல்‌ என்று அடுக்கிக்‌ கொண்டே சென்றால்‌, 
அனைத்தையும்‌ துறந்து ஆண்டவரின்‌ அன்பினை நமக்களித்த இந்த 
நற்செய்தியாளர்களின்‌ தியாகம்‌ நம்மையும்‌, பிறரையும்‌ நேசி என்பதின்‌ 
தாபரியத்தைப்‌ புரிந்து கொள்ளப்‌ போதுமானதாக இருக்குமே. 


அண்றைய ஆங்கிலேய அரசாங்கம்‌ அதணை வீரும்பவீல்லை. 
தங்களின்‌ வீயாபாரமும்‌, அகங்காரமும்‌, அட்ருழ்மாமும்‌ அம்பலப்‌ 
பருத்தப்பட்ரு வீடக்கூடாது என்பதனை மனதீல்‌ கொண்டு, அடக்குமுறை 
மைக்‌ கையாண்ட அத்கார்கவீன்‌ ஓத்தாசையீல்லாவீடினும்‌ ஆண்டவ 
ரீண்‌ பீண்னைகண்‌ அதனைப்‌ பொருட்பருத்தாமல்‌ செய்து முடித்த 
எத்தனைக்‌ கார்யங்கள்‌ வீமப்பையுட்ருக்ன்றன. 

இந்த நன்மைகளைப்‌ பெற்ற இந்திய திருச்சபையின்‌ (குறிப்பாக தமிம்‌ 
சபையின்‌ மக்கள்‌) இந்த துணைக்கண்டத்தினை சுற்றியுள்ள நம்‌ அண்டை 
நாட்டவரை காண வேண்டியப்‌ பொறுப்பு உண்டு. 

அது இலங்கையாகவோ, மியான்மாராகவோ, நேபால்‌, பூட்டான்‌, 
பங்களாதேஷ்‌, பாகிஸ்தான்‌, மாலத்தீவு, தாய்லாந்து, ஆப்கானிஸ்தான்‌ போன்ற 
நாடுகளை உள்ளடக்கிய சார்க்‌ (AARC) நாடுகளாகவோ இருக்கலாம்‌. 
உங்களைப்‌ பாரப்படுத்தும்‌ வண்ணம்‌ அவற்றின்‌ சிலக்‌ குறிப்புகளைத்‌ தருவது 
நலமெனக்‌ கருதி, உங்கள்‌ ஜெபதாபம்‌ ஏற்றப்படவும்‌, செயலாக்கத்திற்கு 
வித்திடவும்‌ ஏதுவாக இதனை எழுதுகிறேன்‌. 

“திரைகடல்‌ ஓடி திரவியம்‌ தேடு” என்பது முதுமொழி. இதனைக்‌ கற்றவர்கள்‌ 
அநேக தமிழர்கள்‌ மலேசியா, சிங்கப்பூர்‌, தாய்லாந்து, பர்மா (மியான்மார்‌), 
இலங்கை, அரபுநாடூகளுக்கும்‌ கடந்து சென்று பணத்தினை திரட்டினர்‌ என்பது 
நாம்‌ அறிந்ததே. எனவேதான்‌ இந்நாடுகளில்‌ இன்றும்‌ அவர்களைக்‌ காண 
லாம்‌. அரபுநாடுகளில்‌ நிரந்தரமாக தங்கக்‌ கூடாதபடி அந்நாடுகளின்‌ சட்டங்கள்‌ 
இருக்கிறபடியால்‌ வேலை முடிந்த பின்னர்‌ தாயகம்‌ திரும்பினர்‌. ஆனால்‌ 
தங்கி வாழ இடங்கொடுத்த நாடுகளில்‌ அங்கேயே வாழ்ந்து குடும்பங்களை 
ஸ்தாபித்தனர்‌. வெறும்‌ சம்பாதிக்கும்‌ நோக்கம்தான்‌ இருந்தது. பின்னதாக 
ம்ஷனர்‌ சேவையில்‌ ஈருபட்ட ஸ்தாபனங்களும்‌, சயைகளும்‌ கூட 
இப்படிப்பட்ட மக்களை ஊழ்யத்தீல்‌ உஙற்சாகப்படுத்தூவதற்குப்பத்லாக 
_ உபயோகப்படுத்தவே வீரும்ப்ண. இதுவும்‌ மறுப்பதற்கில்லை. சிலர்‌ 


, ந ர்‌ 
யுத்த சத்தம்‌ 6% 2 பிப்ரவரி 2012 


ற அன்பின்‌ மடல்‌ | 
மாத்திரம்‌ இருக்கும்‌ தேசத்தில்‌ அவர்கள்‌ ஊழியம்‌ செய்ய வேண்டும்‌ 
என்பதனை வற்புறுத்தினர்‌. அடைக்கப்பட்ட சிலநாடுகளில்‌ இதினிமித்தம்‌ 
சிறையில்‌ அடைக்கப்பட்டவர்களும்‌ உண்டு. ஆயினும்‌ போதிய அளவு 
செய்யப்படவில்லை. தமிழகத்திலிருந்தோ, கேரளத்திலிருந்தோ போன 
அநேக போதகர்கள்‌ அந்நாட்டில்‌ வாழ்வோரின்‌ ஆவிக்குரிய வாழ்வினை 
ஸ்திரப்படுத்தினர்‌ என்பது உண்மை (சிஸ்‌ தங்கள்‌ பையை நிரப்பவே 
சென்றனர்‌ என்பதும்‌ உண்மை). ஆனால்‌ அவர்கள்‌ வாழும்‌ தேசத்திற்கு 
அவர்களே உப்பு, ஒளி என்பதனை அவர்களுக்கு உணர்த்துவிக்க தவறி 
விட்ட நிலைமை உண்டு. ஒருவேளை இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர்‌ 
சபைகள்‌ இன்றைக்கு தங்களையே மேய்த்துக்‌ கொள்ளவும்‌, தரிசனத்தோடு 
செயல்படவும்‌ பலம்‌ வாய்ந்தவை. ஆனால்‌ மியான்மார்‌ (பர்மா), பூட்டான்‌, 
தாய்லாந்து, ஆப்கானிஸ்தான்‌, பாகிஸ்தான்‌ போன்ற நாடுகளுக்கும்‌ இன்னமும்‌ 
சுதந்தரமாக ஆராதிக்க முடியாத மாலத்தீவு போன்ற நாடுகளுக்கும்‌ இந்திய 
திருச்சபையின்‌ உதவி மிகவும்‌ இன்றியமையாதது. 


பூட்டாண்‌ இன்னமும்‌ சுவிஷேசத்திற்கு அடைக்கப்பட்ட நாடூதான்‌. 
றிஸ்தவர்களானவர்களுக்கு மறைமுகமான தண்டனைகள்‌ ஏராளம்‌ 
ரப்படுகிறது. இந்த நாட்டில்‌ கிட்டத்தட்ட 7 லட்சம்‌ பேர்‌ உள்ளனர்‌. 
ரயாண வசதிகள்‌ மிகவும்‌ குறைவு. இடத்திற்கு இடம்‌ செல்வதும்‌ 
கவும்‌ கடினம்‌. ஆனால்‌ இங்கே 10,000 விசுவாசிகள்‌ உண்டு, 116 
சபைகளும்‌ ஆங்காங்கே உண்டு. சிதறப்பட்டு, ஒற்றுமையில்லாமல்‌ 
இருக்கும்‌ இந்த விசுவாசிகளில்‌ கிட்டத்தட்ட 8000 பேர்‌ நேபாள 
மொழி பேசுவோர்‌, 2000 பேர்‌ மாத்திரமே பூட்டானைச்‌ சேர்ந்த பூட்டானியர்‌. 
தலைநகர்‌ “திம்பு” (ரஙறழர்ப)வில்தான்‌ சில சபைகள்‌ 50ஐ தாண்டியவை. 
மற்றவை அனைத்தும்‌ மிகவும்‌ சிறியவை. இந்த விசுவாசிகளுக்கு நிற்க 
பலமில்லை. தங்கள்‌ தேசத்தினைக்‌ குறித்த கரிசனையோ, தரிசனமோ 
இல்லை. 

அன்று புத்தமதத்தினை உலகிற்கு தந்த பீகாரில்‌ இருந்து நாம்‌ வரும்‌ 3 
வருடங்களுக்கு இந்த மக்களுக்கு ஆவிக்குரிய நிலையில்‌ உதவ தாமானித்து 
செயல்பட ஆரம்பித்துள்ளோம்‌. நமது மிஷனரிகளே இந்தப்‌ பளுவை தங்கள்‌ 
தியாக காணிக்கையால்‌ தாக்க முன்வந்துள்ளனர்‌. (அவர்களுக்கு தரப்படும்‌ 
உதவித்‌ தொகையே சிறியதுதான்‌) ஆயினும்‌... பொறுப்பை உணர்ந்து 
செயல்பட தேவன்‌ இவர்களுக்கு பலன்‌ தந்துள்ளார்‌. அதன்‌ விவரங்களை 
பின்னர்‌ தெரிவிக்கிறேன்‌. 

மய ண்மஈர்‌ சில ஆண்டுகளுக்கு முன்‌ நான்‌ அங்கே சென்ற போது 
தேவன்‌ விசாலமான கதவுகளைத்‌ திறக்கப்‌ போவதனை என்‌ ஆவி 
யில்‌ உணர்ந்தேன்‌. அதற்கு சில வருடங்கள்‌ முன்னரே நம்முடைய 
சிங்கப்பூர்‌ GES சகோதரர்களுக்கு நான்‌ அதனை அறிவித்து, அவர்களை 
ஊக்குவித்து அந்த நாட்டினையும்‌, தங்கள்‌ தரிசனத்தில்‌ சேர்த்துக்‌ 
கொள்ள வேண்டிய அவசியத்தினையும்‌ அங்கே உள்ள சபைகளுக்கு 
உதவ வேண்டிய காரியத்தினையும்‌ நான்‌ பகிர்ந்து கொண்டதனை 
அவர்களும்‌ சிரமேல்‌ ஏற்று செயல்பட்டதால்‌ மலேசிய திருச்சபையின்‌ சில _ 
பிப்ரவரி 2012 3 யுத்த சத்தம்‌. 


ஒழு க 


| அன்பின்‌ மடல்‌ | 
சகோதரரோடூ சேர்ந்து சில ஊழியங்களை நிறைவேற்றினர்‌. 5 வருடங்களுக்கு 
முன்‌ நான்‌ அவர்களுக்குச்‌ சொன்ன காரியங்கள்‌ இன்று அந்த நாட்டில்‌ 
நடைபெற ஆரம்பித்துள்ளது. புரட்சியாளர்‌ சூ-கூயி (501-670) இன்று 
விடுதலை செய்யப்பட்டு தோதலில்‌ நிற்கும்‌ வாய்ப்பை பெற்றுள்ளார்‌. 


இந்த வாய்ப்பை தமிழ்‌ பேசும்‌ உலகம்‌ உபயோகப்படுத்த வேண்டும்‌ என்பது 
என்‌ ஜெபம்‌. என்னுடைய அநேக செய்திகளை இங்குள்ள தமிழ்சபைகள்‌ 
பல பெற்று பயன்‌ பெற்றதனை நான்‌ சென்ற போது கண்டு கர்த்தரை 
ஸ்தோத்தரித்தேன்‌. நான்‌ சென்ற போது 84 சபைகளின்‌ பிரதிநிதிகளுக்கு 
நடத்திய கூட்டத்தில்‌ “மியான்மார்‌ தேவனை அறியும்‌ நேரம்‌” என்பதனை 
அவர்களுக்கு உணர்த்திக்‌ காட்டி, அவர்களுடைய ஏழ்மை, அவர்கள்‌ 
பணீயை, தரீசனத்தைத்‌ தடுத்து நீறுத்தி வீடக்கூடாது என்பதனை 
அவர்களுக்கு சுட்டிக்‌ காண்பித்தேன்‌. அவர்களும்‌ அதனை புரிந்து 
கொண்டார்கள்‌. நம்முடைய சிங்கப்பூர்‌, மலேசியா வாழ்‌ நண்பர்கள்‌ அடிக்கடி 
இந்த சபைகளை உற்சாகப்படுத்தி ஊழியத்தினை மேற்கொண்டூ வருகின்றனர்‌. 
இன்னமும்‌ இந்தியாவிலிருந்தும்‌ இந்தப்‌ பணி உற்சாகப்படுத்தப்பட வேண்டும்‌. 
வடபகுதியிலிருந்தும்‌, வடகிழக்குப்‌ பிராந்தியங்களுக்கும்‌ (Northeast India) 
இதில்‌ பங்கு உண்டு. 

மாலத்தீவீல்‌ வாழும்‌ நம்முடைய சகோதரர்கள்‌ மிகவும்‌ இக்கட்டான 
நிலையில்தான்‌ கர்த்தரை ஆராதித்து வருகிறார்கள்‌. ஆனால்‌ இந்திய 
சமுதாயத்தினை சந்திக்க இவர்கள்‌ தயங்குவதில்லை. ஆயினும்‌ இந்த 
தீவார்‌ சந்திக்கப்படுவது அவசியம்‌. வாழ்வில்‌ ஒரு பிடிப்பின்றி வாழும்‌ 
இங்குள்ள பெண்கள்‌, பிள்ளைகளின்‌ நிலைமை மிகவும்‌ பரிதாபம்‌. இங்கே 
வரும்‌ பிரயாணிகள்‌ (கிட்டத்தட்ட 84 தீவுகள்‌ அவர்களை நம்பித்தான்‌ 
ஓட்டல்‌ நடத்துகிறது 65075) இன்பம்‌ அனுபவிக்கவும்‌, நிர்வாணமாய்‌ 
அலையவுமே தேடி வருகிறார்கள்‌. நாட்டவரும்‌ விவாகரத்தினை தாராள 
மாக செய்து கொள்ளும்‌ இஸ்லாமியர்கள்‌. இதனிமித்தம்‌ வாலிபத்திலேயே 
பெண்‌ பிள்ளைகள்‌ தான்‌ யாருக்கு பிள்ளை என்று அறியாமல்‌ போகும்‌ 
இந்த சமுதாயத்தினர்‌ சிலர்‌ இந்திய நகரங்களில்‌ வாழ்கிறார்கள்‌. சுவிஷேசம்‌ 
அறிவிக்க தடை செய்யப்பட்ட மாலத்தீவு மக்களை இந்தியாவில்‌ சந்திக்க 
வாய்ப்புண்டு. ஆயினும்‌ பாரம்‌ பெற்றோர்‌ தேவையல்லவா. கல்வீ, மருத்துவ 
உதவ தேடிவரும்‌ இந்த மக்கள்‌ இந்திய மண்ணீலாவது இயேகவை 
கண்டு கொன்ன வேண்டும்‌. கண்டு கொண்ட விரல்‌ விட்டு எண்ணக்கூடிய 
சிலர்‌ நிற்க பெலனில்லாதவர்கள்‌. ஆனால்‌ இவர்களைச்‌ சந்திக்க கேரள 
மாநிலத்தவர்க்கு ஒரு பெரும்‌ பொறுப்பு உண்டு. ஜெபிப்பதற்கு அனைவருக்கும்‌ 
பொறுப்பு உண்டு. 


ஆப்கான்ஸ்தாணன்‌ அடைக்கப்பட்டதுமாத்திரமல்லாமல்‌ ஆபத்து 
நிறைந்த தேசம்‌. தாலிபான்களின்‌ ஈவுஇரக்கமற்ற செய்கைகள்‌ பல 
கிறிஸ்தவ ஊழியங்களை (சமூகசேவை செய்தவர்களையும்‌ இணைத்து) 
அழித்ததனை உலகம்‌ அறியும்‌. இங்கே போய்‌ வாழ்வதும்‌ கடினம்‌. ஆனால்‌ 
_ இந்த ஆப்கானிஸ்தான்‌ நாட்டின்‌ அகதிகள்‌ டெல்லியைச்‌ சுற்றிலும்‌ அதிகம்‌ 


யுத்த சத்தம்‌ 68 4 பிப்ரவரி 2012 


| அன்பின்‌ மடல்‌ | 

உண்டு. அவர்களைத்‌ தேடுவோர்‌ யார்‌? பாரப்படுவோர்‌ யார்‌? 

நேபானத்தீல்‌ நாமும்‌ ஊழியம்‌ செய்கிறோம்‌. இன்னமும்‌ சரியான 
முறையில்‌ அறிவிக்கப்படாத பகுதிகள்‌ வடமாகாணங்களிலும்‌ 
(Mountain areas) தென்மாவட்டங்களிலும்‌ (Terai) ஏராளம்‌ உண்டு. இந்திய 
திருச்சபைகள்‌ இதனை தலைமேந்கொண்டு போர்க்கோலமாய்‌ இவர்கள்‌ 
இயேசுவின்‌ அன்பினைக்காண செயல்பட வேண்டிய அவசியம்‌ உண்டு. பல 
தாறுமாறுகள்‌ இந்த நாட்டின்‌ திருச்சபைகளில்‌ காணப்படுவதால்‌ சுத்திகரிப்பு 
வேலையும்‌ தேவைப்படுகிறது. 

பாகீஹஸ்தாண்‌ அறிந்தோ, அறியாமலோ இந்தியர்கள்‌ அனைவர்‌ 
மனதிலும்‌ ஒரு வெறுப்புணர்ச்சி இந்த தேசமக்களைக்‌ குறித்து அதனை 
கிரிக்கெட்‌ போட்டியில்‌ கூட நாம்‌ காண்பிக்க தவறுவதில்லை. பாகிஸ்தான்‌ 
திருச்சபை பெலவீனமானது. போராட்டங்களின்‌ மத்தியில்‌ செயல்பட முடியா 
மல்‌ தேக்க நிலையில்‌ உள்ளது. பயபீத்‌ இங்குள்ண வீகவாச்கணை 
கவ்வீப்ப்டித்தீருப்பதால்‌ தேசத்த்னைக்‌ குறத்த பெர்ய பாரமே, 
வாஞ்சையேோ அத்கம்‌ இல்லை. இதனைச்‌ செய்ய இந்திய சபைகள்‌ 
அவர்களுக்காக இடைவிடாமல்‌ ஜெபிக்க வேண்டிய கட்டாயம்‌ உண்டு. 
குழப்பம்‌ நிறைந்த இந்த நாடு, பயங்கரவாதிகளின்‌ கூடாரம்‌ என்பது 
உலகறிந்த உண்மை. இதன்‌ சுவர்கள்‌ தகர்க்கப்பட வேண்டியவை. அவை 
கம்யூனிசிய நாடுகளில்‌ காணப்பட்ட அவர்களை விட கடினமானது அல்ல. 
எனவே ஜெபிப்போம்‌, தடைகள்‌ மாறும்‌. 


பங்கா தேஷ்‌ சபைகளுக்கும்‌ வீநூவீறுப்பான செயல்‌ 
தீட்டங்கள்‌ இல்லை. பட்டணங்களில்‌ நோத்தியான சபைகள்‌ இருந்தாலும்‌ 
அவைகள்‌ தாங்கள்‌ நன்றாக இருந்தால்‌ போதும்‌ என நினைப்பவை. கூட்டைக்‌ 
கலைக்கும்‌ தேவன்‌ சில வேளைகளில்‌ அதனை செயல்படுத்துகிறார்‌. 
இங்கேயும்‌ இந்தியா குறிப்பாக வங்காள சபைகள்‌ தங்கள்‌ தரிச 
னத்தை விரிவாக்கி செயல்ப। கடமைப்பட்டவை. வீல்ல்யம்கேர்‌ 
வாழ்ந்த மண்ணின்‌ மைந்தரின்‌ கண்களில்‌ ஆண்டவர்‌ கலிக்கம்‌ 
போடூவாராக. 

தீயெத்தியர்களுக்கும்‌ சுவிசேஷம்‌ வேண்டுமே. சாதுசந்தர்‌ சிங்கின்‌ 
தரிசன பூமி அல்லவா அது. திபெத்தியரின்‌ புத்த கோயில்‌ பீகாரின்‌ 
புத்த கயாவில்‌ உண்டே. திபெத்தியரின்‌ தலைவர்‌ தலாய்லாமாவுக்கு 
இந்தியாவில்‌ எத்தனை மரியாதை, வரவேற்பு, பாதுகாப்பு. அங்கு 
சென்று இந்தியர்கள்‌ வாழ வழியில்லை, எனினும்‌ தஞ்சம்‌ 
புகுந்த திபெத்தியர்கள்‌ இந்தியத்‌ தெருக்களில்‌ உண்டே. 
அருணாசல பிரதேச விசுவாசிகளும்‌ எல்லையோரப்‌ பகுதிகளில்‌ இவர்களுக்கு 
ஊழியம்‌ செய்யலாமே! 


இலங்கையில்‌ இனவெறி, படுகொலைகள்‌, யுத்தம்‌ போன்றவற்றால்‌ 
தமிழர்கள்‌ சிதறடிக்கப்பட்ட போது அநேகர்‌ ஆண்டவருக்குள்‌ வருவதற்கு 
ஏதுவாயிற்று. ஆனால்‌ காலம்‌ செல்லச்‌ செல்ல வெளிநாட்டில்‌ அகதியாய்‌ 
வாழ்ந்தவர்களின்‌ வசதி பெருகி, வாழ்க்கை மாறின போது அவர்களின்‌ _ 
பிப்ரவரி 2012 5 ஆயத்த சத்தம்‌.” 


ற அன்பின்‌ மடல்‌ | 
பணஉதவி இங்குள்ள சபைகளில்‌ ஆவிக்குரிய நிலையைப்‌ பாதித்தது. 
தங்கள்‌ மக்கள்‌ மேல்‌ (தமிழர்கள்‌) பாரம்‌ கொண்டவர்களின்‌ உதவி 
தமிழர்களை சந்திக்க வழிகளை திறந்தது. ஆனால்‌ தேசத்தினைக்‌ குறித்த 
தாகம்‌ உண்டாக்கப்படவில்லை. கூடவே சுனாமி போன்றவைகளும்‌ சிலரின்‌ 
சீாகேட்டுக்கு வழிசெய்தது. இன்னமும்‌ சீங்கள இனத்தவரைக்‌ குறீத்த 
வெறுப்பு அவர்களை ஆண்டவருக்கு ௪ம்பாதீக்க வெண்ரும்‌ என்ற 
எண்ணத்தல்ருந்து வறட்டி அடிக்கறது. எனவே ஜெபத்தோடு கூடிய 
முயற்சிகள்‌ இந்திய சபைகளால்‌ செயலாக்கப்பட வேண்டிய தேவை உண்டு. 


“எனக்குப்‌ பிறன்‌ யார்‌?” என்ற கேள்வி அன்று நியாய சாஸ்திரியின்‌ 
வாழ்வில்‌ எழுந்தது. அவனுக்கு பதில்‌ இயேசுவிடம்‌ இருந்தது. அதனை 
அவன்‌ அறிந்த போது, "நீயும்‌ போய்‌ அந்தப்படியே செய்‌" என்ற 
கட்டளையும்‌ கொடுக்கப்பட்டது. அது நமக்கும்‌ பொருந்தும்‌ என்பதனை 
உணர்வோம்‌ (லூக்‌. 10: 25-37). ஜெபிப்போம்‌, சிந்திப்போம்‌. இந்திய 
திருச்சபை எழும்பி பிரகாசிக்க உழைப்போம்‌. 

பிப்ரவரி மாதத்தில்‌ மீண்டும்‌ பெரிய படை முயற்சி கூட்டங்களை நடத்த 
ஆரம்பிப்போம்‌. கூடவே வெளிஊழியங்கள்‌ முடுக்கி விடப்படும்‌. குளிர்‌ 
முடிகிறபடியால்‌ அறுவடைக்காக ஜெபிப்போம்‌. 

பிப்‌. 28, 29, மார்ச்‌ 1ம்‌ தேதி 1000 ஊழியர்களுக்கு "50660ப0 & Spread 
௦பர்‌ (வேகமாக்கு, விரிவாக்கு) என்ற தலைப்பில்‌ பயிற்சி நடைபெறும்‌. 
மற்ற ஊழியங்களில்‌ உள்ளவர்களையும்‌ இதில்‌ இணைத்து பயிற்றுவிக்க 
முயற்சிகளை செய்து வருகிறோம்‌. ஜெபியுங்கள்‌. 


அண்டை நாடுகளை அரவணைக்கும்‌ அன்பு 
அன்புள்ளம்‌ கொண்ட அனைவருக்கும்‌ தேவை. 
பிறன்‌ யார்‌? என்று ஒதுங்கும்‌ கூட்டம்‌ 

பிழை செய்ய ஏதுவுண்டு என்பதனை மறக்காத 
நீயும்‌ போய்‌ அந்தபடி செய்‌ என்றவர்‌ 

நீ இல்லாவிடில்‌ வேறொருவரை எழுப்ப முடியும்‌ 
தலைமுறைதனை தனதாக்கி கொண்டோராய்‌ 
தாம்‌ இறங்க தேவ கிருபை பெருகட்டும்‌. 


அன்பரின்‌ அறுவடைப்‌ பணியில்‌ 
அன்பு அகோதரன்‌ 


.அகஸ்டின்‌ ஜெபக்குமார்‌ 


202 


யுத்த சத்தம்‌ 6 6 பிப்ரவரி 2012 


॥ செய்தி | 


பீள்னைகளே புத்த்ரராகுங்கள்‌ 


சகோ. 0.அகஸ்டின்‌ ஜெபக்குமார்‌ 


பன்னும்‌ நாண்‌ செல்லுக்றதெண்ணவென்ல்‌, சகதந்தரவாணீயானவன்‌ 
எல்லாவற்றற்கும்‌ எஜமானாயிீருந்தும்‌, அவண்‌ ச்றுப்ஸ்னையாயீருக்குய்‌ 
காலமனவும்‌, அவனுக்கும்‌ அடிமையானவனுக்கும்‌ வீத்தீயாசம்ல்லை. 
(கலா. 4:1) 


“சின்ன எஜமான்‌” 


பவுல்‌ கலாத்தியருக்கு எழுதின இந்த வசனத்தைப்‌ புரிந்து கொள்ளும்படியாக 
ஒரு காரியத்தை நான்‌ எழுத விரும்புகின்றேன்‌. ஒரு தகப்பனுக்கு ஒரு மகன்‌ 
ருக்கின்றான்‌; தகப்பனுக்கு ஒரே மகன்‌ அவன்‌. தகப்பனுடைய எல்லா சொத்துக்‌ 
ளுக்கும்‌, பொருட்களுக்கும்‌, வங்கியிலுள்ள பணத்திற்கும்‌ மற்றும்‌ வீட்டிற்கும்‌ 
ந்த மகனே அதிகாரி; எனவே அவனை “சின்ன எஜமான்‌” என்று சொல்லுவோம்‌. 
௬ ஜமீன்தாருக்கு ஒரே ஒரு மகன்‌ இருந்தால்‌, அந்தக்‌ குடும்பத்தில்‌ பிறந்ததினாலே 
கப்பனுடைய எல்லா சொத்துக்களுக்கும்‌ அவன்‌ எஜமானனாகி விடுகின்றான்‌. 
னுடைய எல்லா சொத்துக்களும்‌, உழைப்புகளும்‌, பொருட்களும்‌ மற்றும்‌ 
ாகனங்களும்‌ இவனுக்காகவே என தகப்பன்‌ அனைத்தையும்‌ அந்த மகன்‌ 
பரிலேயே எழுதி வைத்திருப்பான்‌. அப்படியிருந்த போதிலும்‌, அவன்‌ சிறுவனா 
ருக்கும்‌ வரை அவனுக்கும்‌ அடிமையானவனுக்கும்‌ வித்தியாசமில்லை என வேதம்‌ 
சொல்லுகின்றது. இந்த வசனத்தில்‌ பவுல்‌ சொல்ல விரும்புகின்ற காரியம்‌ என்ன? 
என்பதை நாம்‌ புரிந்து கொள்ள வேண்டும்‌. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம்‌ 
தேவனுடைய சுதந்திரத்திற்குள்ளேயே காணப்படுகின்றோம்‌. கிறிஸ்து இயேசுவை 
ஏற்றுக்கொண்டதின்‌ நிமித்தம்‌, பரலோக ராஜ்யத்தினுடைய சுதந்திரத்திற்கு 
நாம்‌ பங்காளிகளாகின்றோம்‌. ஆனால்‌, ஆவிக்குரிய வாழ்க்கையில்‌ நாம்‌ சிறு 
பிள்ளைகளாகவே இருப்போமென்றால்‌, அதனை நமதாக்கிக்‌ கொள்ள நமக்கு 
அதிகாரம்‌ இல்லாது போய்விடும்‌. 


ஐ 


ஒழு இ 


ர 


2 
ஓ. 


ஓஓ 


ட்‌ 


எனது மூன்றாவது மகன்‌ பன்னிரெண்டாம்‌ வயதிலேயே வாகனங்களை ஓட்டக்‌ 
கற்றுக்கொண்டான்‌. ஆனால்‌, அவன்‌ சாலையில்‌ வாகனத்தை ஓட்டிக்கொண்டுச்‌ செல்ல 
முடியாது; ஏனென்றால்‌ அவனிடத்தில்‌ வாகனம்‌ ஓட்டூுவதற்கான உரிமம்‌ இல்லை. 
நான்‌ எனக்காக ஒரு வாகனம்‌ வாங்கியிருந்தாலும்‌, அவன்‌ அப்பா இது என்னுடைய 
வாகனம்‌ என்று உரிமை கொண்டாடினாலும்‌, அவன்‌ நன்றாக ஓட்டூகிறவன்‌ என்று 
நானும்‌ ஓட்டுவதற்கு வாகனத்தைக்‌ கொடுக்க மனதாயிருந்தாலும்‌, வாகன ஓட்டுநர்‌ 
உரிமம்‌ (Driving License) அவனிடத்தில்‌ இல்லாததினால்‌, அவன்‌ அந்த வாகனத்தை 
சாலையிலே ஓட்டிக்கொண்டுச்‌ செல்லமுடியாது. நான்‌ அவனிடத்தில்‌, நீ ஓட்டுநர்‌ 
உரிமம்‌ பெறும்‌ அலுவலகத்திற்குச்‌ சென்று ஓட்டுநர்‌ உரிமத்திற்காக விண்ணப்பம்‌ 
செய்‌ என்று சொல்லி அனுப்பினால்‌, அந்த அலுவலகத்தில்‌ அவனிடத்தில்‌, உனக்கு 
வாகனத்தை ஓட்டத்‌ தெரியுமா? வாகன சட்டங்களை மற்றும்‌ அடையாளங்களை _ 


இ செய்தி | 
அறிந்திருக்கிறாயா என கேட்பதற்கு முன்னர்‌, முதலாவது உனக்கு என்ன 
வயது? என்றே கேட்பார்கள்‌. வாகனத்தை நன்றாக ஓட்டத்‌ தெரிந்திருந்த போதி 
லும்‌, வாகனம்‌ அவன்‌ பெயரிலேயே வாங்கப்பட்டிருந்த போதிலும்‌ கூட, அவனால்‌ 
சாலையில்‌ வண்டியை ஓட்டிச்‌ செல்ல முடியாது. அவனுக்கு பதினெட்டு வயதாகாத 
தினால்‌ அவனுக்கு அரசாங்கம்‌ ஓட்டுநர்‌ உரிமம்‌ வழங்க மறுத்து விடும்‌, பதினெட்டு 
வயது ஆன பின்னர்‌ நீ வா என அவனைத்‌ திரும்ப வீட்டிற்கு அனுப்பி விடும்‌. 

நாம்‌ தேவனைக்‌ குறித்த எல்லா அறிவினையும்‌ பெற்றவர்களாக இருக்கலாம்‌, 
எல்லாம்‌ நமக்குத்‌ தெரிந்திருக்கலாம்‌, தேவனுடையவைகளின்‌ சுதந்திரவாளிகளாக 
நாம்‌ மாறியிருக்கலாம்‌, ஆனால்‌ நாம்‌ சிறுபிள்ளைகளாகவே இருந்து கொண்டிருந்தால்‌, 
அதனை அனுபவிக்கும்‌ உரிமை நமக்கு இல்லாது போய்விடும்‌. அப்படிப்பட்ட 
நிலையில்‌ உள்ளவர்களுக்கும்‌ அடிமைக்கும்‌ எந்த வித்தியாசமும்‌ இல்லை. 
வளர்ச்சி அடைவதற்கு நாங்கள்‌ என்ன செய்ய வேண்டும்‌ என்ற கேள்வி நமக்குள்ளே 
உண்டாகலாம்‌. உலகப்பிரகாரமாக நாம்‌ நமது வயதினை நாட்களைக்‌ கொண்டு 
கணக்கிடுகின்றோம்‌. நான்‌ ஒரு வீட்டிற்குச்‌ சென்றிருந்தபோது, ஒரு சிறுமி வந்து 
என்னைச்‌ சந்தித்தாள்‌, அங்கிள்‌ வணக்கம்‌ என்று சொல்லி என்னை வரவேற்றாள்‌. 
அந்த சிறுமி என்னிடத்தில்‌, “அங்கிள்‌ எனக்குப்‌ பதினைந்துவயது ஆகிவிட்டது, 
எனக்குத்‌ திருமணம்‌ செய்து வைக்கும்படி எனது அப்பாவிடத்தில்‌ சொல்லுங்கள்‌” 
என்று சொன்னாள்‌; நான்‌ அதிர்ந்து போனேன்‌; இது உண்மையாகவே நடந்த 
சம்பவம்‌. நான்‌ அவளிடத்தில்‌, “மகளே உனக்கு என்ன வயது?” என்று கேட்டபோது, 
பதினைந்து வயது என அவள்‌ பதில்‌ சொன்னாள்‌. மகளே, பதினைந்து வயதில்‌ 
உனக்குத்‌ திருமணம்‌ முடித்து வைத்தால்‌ உனது பெற்றோரை அரசாங்கம்‌ கைது 
செய்துவிடும்‌, உனது திருமணத்தைப்‌ பற்றி பேசியதால்‌ என்னையும்‌ அரசாங்கம்‌ 
கைது செய்துவிடும்‌ என்று அறிவுரை சொன்னேன்‌; அத்துடன்‌, ஆணுக்கு 21 வயது 
மற்றும்‌ பெண்ணுக்கு 18 வயது நிரம்பினால்தான்‌ திருமணம்‌ செய்து கொள்ள 
முடியும்‌ என அரசாங்கம்‌ நிரணயித்துள்ளதே என்றும்‌ நான்‌ சொன்னபோது, அவள்‌ 
முகத்தைத்‌ திருப்பிக்கொண்டு சென்று விட்டாள்‌. 

எல்லாம்‌ வேக வேகமாக நடைபெற வேண்டும்‌ என்று மனிதன்‌ விரும்புகின்றான்‌. 
மனிதனுக்கு உலகப்பிரகாரமாக நாட்களை வயதை கணக்கிட வேண்டும்‌. 
ஆனால்‌, ஆவிக்குரியப்‌ பிரகாரமாக தேவன்‌ யாரைப்‌ பார்த்து, இவர்கள்‌ முதிர்ச்சி 
அடைந்திருக்கிறார்கள்‌ என்று சொல்லுகின்றார்‌. இந்த வசனத்தின்படி, நாம்‌ 
முதீர்ச்ச்யடையும்‌ போது தேவன்‌ நமக்கு வைத்தீருக்கீண்ற சுதந்தரத்தை 
அனுபவீக்கலாம்‌, இல்லை என்றால்‌ நமக்கும்‌ அடிமைக்கும்‌ ஒரு வித்தியாசமும்‌ 
இல்லை. ஆவிக்குரிய முதிர்ச்சிக்காக நமக்குள்ளே காணப்படுகின்ற அடையாளங்கள்‌ 
எவை? ஒரு பையன்‌ ஆளாக மாறிவிட்டால்‌ அவனுக்குத்‌ தாடி வளரத்‌ தொடங்கும்‌, 
சத்தம்‌ கனத்திருக்கும்‌. அப்படியே, ஒரு சிறுமி பெரியவளாக மாறிவிட்டால்‌ அவள்‌ 
நாணமடைவதைக்‌ கொண்டூ நாம்‌ அறிந்துகொள்ளலாம்‌. அப்படியே, ஆவிக்குரியப்‌ 
பிரகாரமாக நம்முடைய முதிர்ச்சியின்‌ அடையாளம்‌ என்ன? 


நாம்‌ தேவனுடைய பண்னைகளாயருக்கறோமென்று ஆவீயானவர்‌ 
தாமே நம்முடைய ஆவீயுடனேகூடச்‌ சாட்ச்‌ கொடுக்கிறார்‌. (ரோம. 8:16) 

மேலும்‌ எவர்கண்‌ தேவனுடைய ஆவீமீணாலே நடத்தப்பருக்றார்கனோ, 
அவர்கள்‌ தேவனுடைம புத்தீரராய்ருக்கிறார்கண்‌. (ரோம. 8:14) 

நம்மைக்‌ குறித்து யார்‌ சாட்சி கொடுக்கிநார்‌ என்பதை நாம்‌ அறிந்து கொள்ள 
ட வேண்டும்‌. பரிசுத்த ஆவியானவரே நம்முடைய ஆவியோடு கூட இணைந்து 
யுத்த சத்தம்‌ 8 பிப்ரவரி 2012 


| செய்தி | 
நாம்‌ தேவனுடைய பிள்ளை என சாட்சி கொடுக்கின்றார்‌. ஆனால்‌, தேவனு 
டைய ஆவியினாலே நடத்தப்படூகிறவர்களே தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள்‌ 
என வேதத்தில்‌ காண்கிறோம்‌. பர்‌சத்த ஆவீயாணவர்‌ நம்மைக்‌ குற்த்தூ 
காட்ச கொருத்தால்‌ நாம்‌ பன்கைளாயிருப்பேம்‌, பர்கத்த ஆவீயான 
வரால்‌ நாம்‌ வழ்‌ நடத்தப்பட்டால்‌, பரீ்குத்த ஆவீயானவர்‌ நடத்தும்‌ 
வழ்ய்லேயே நாம்‌ சென்று கொண்டிருந்தால்‌ நாம்‌ புத்தீரர்கணாயிருப்‌ 
பே௱ம்‌. பிள்ளையாயிருப்பதற்கும்‌. புத்திரனாயிருப்பதற்கும்‌ உள்ள வித்தியாசம்‌ என்ன? 
குழந்தை ஒரு வயதாக இருந்தாலும்‌ அதனை பிள்ளை என்றே அமைக்கின்றோம்‌. 
ஆனால்‌, எப்போது ஒருவன்‌ முதிர்ச்சியடைகிறானோ, தகப்பனுக்குச்‌ சமமாக வளர்ந்து 
வருகின்நானோ, பொறுப்புகளை ஏற்றுக்‌ கொள்ளப்‌ பெலமுடையவனாயிருக்கிறானோ, 
திகாரம்‌ செலுத்த உரிமையுடையவனாயிருக்கிறானோ அவனையே புத்திரன்‌ என்று 


அ 
அழைக்கின்றோம்‌. 


நாம்‌ எல்லோரும்‌ தேவனுடைய பிள்ளைகளாக மாறினோம்‌; ஆனாலும்‌ எல்லோரும்‌ 
புத்திர்களாக மாறவில்லை. எல்லாருக்குள்ளும்‌ தேவனுடைய புத்திரர்களுக்குரிய 
அதிகாரம்‌ காணப்படவில்லையே; இதற்கான காரணம்‌ என்ன? தேவன்‌ நமக்குக்‌ 
கொடுத்த சுதந்திரத்தின்‌ குறைச்சலா? இல்லை. தேவன்‌ நமக்காக சுதந்திரத்தை 
வைத்திருக்கவில்லையா? இல்லை. தேவன்‌ எதிர்பார்க்கும்‌ வளர்ச்சியை நாம்‌ 
எட்டினால்‌ மாத்திரமே நாம்‌ அதிகாரம்‌ செலுத்தமுடியும்‌. 

நம்முடைய வளர்ச்சியின்‌ அடையாளத்தை நாம்‌ கண்டுகொள்ள வேண்டும்‌. 
பரிசுத்த ஆவியானவரால்‌ நிரப்பப்படுவது மாத்திரம்‌ போதாது, பர்‌்சத்த ஆவீயான 
வரால்‌ நாம்‌ கரம்ப்டித்து நடத்தப்பட வேண்டும்‌. நடத்தப்படவேண்டும்‌ என்றால்‌ 
அவர்‌ என்னோடு கூட இருக்கிறார்‌ அத்துடன்‌ அவர்‌ என்னை அழைத்துச்‌ செல்கிறார்‌ 
என்பதே உண்மை. 


ஆவியானவர்‌ நடத்தினால்‌ அற்புதமும்‌ நடக்கும்‌ 


1980-ம்‌ ஆண்டு நான்‌ முதல்‌ முறையாக வெளிநாட்டிந்குச்‌ சென்றிருந்தேன்‌. 
முதலாவது மலேசியாவுக்கும்‌, பின்னர்‌ சிங்கப்பூருக்கும்‌ பின்னர்‌ அங்கிருந்து 
லண்டனுக்கு நான்‌ செல்லவேண்டும்‌. இந்த மூன்று நாடுகளுக்கும்‌ முதல்முறை 
யாக நான்‌ செல்லும்‌ முன்னதாக, மூன்று நாள்‌ நான்‌ உபவாசம்‌ இருந்து 
ஜெபித்தேன்‌. பீஹாருக்கு நான்‌ வருவதந்கு முன்பாக ஆங்கில கம்பெனி ஒன்றில்‌ 
நான்‌ வேலை செய்ததால்‌, வெளிநாட்டைப்‌ பார்க்க வேண்டும்‌, அங்குள்ள 
காரியங்களை அறிந்துகொள்ள வேண்டும்‌ என்ற ஆசை எனக்குள்‌ இருந்தது. 
ஆனால்‌, இப்போதோ எனக்கு வெளிநாட்டிற்குச்‌ செல்லும்படியான முதல்‌ வாய்ப்பு. 
எனது மனவிருப்பத்தின்படி நான்‌ இந்த நாடூகளுக்குச்‌ செல்லவில்லை; மூன்று 
நாடுகளிலுமிருந்து எனக்கு அழைப்பு வந்ததினாலேயே நான்‌ செல்லவிருந்தேன்‌. 
இங்கிலாந்திலே ஏலிம்‌ ஊழியத்தின்‌ வருடாந்திரக்‌ கூட்டத்தில்‌ நான்‌ பிரசங்கிக்க 
வேண்டியிருந்தது. ஏலிம்‌ ஊழிய நிர்வாகிகள்‌ மற்றும்‌ அதன்‌ வாலிபர்கள்‌ கூட்டத்தில்‌ 
நான்‌ பேச வேண்டியதிருந்தது. அவர்கள்‌ எனக்கு அனுப்பிய அழைப்பிதலில்‌, 
கூட்டத்தின்‌ அனைத்து நிகழ்ச்சிநிரல்களும்‌ அச்சடிக்கப்பட்டிருந்தது. இதுவரை, 
அழைக்கப்படாமல்‌ நான்‌ எந்த தேசத்திற்கும்‌ சென்றதில்லை. இப்போதோ எனக்கு 
மூன்று தேசங்களுக்குச்‌ செல்லும்படியான வாய்ப்பு கிட்டியது. அப்போது நான்‌ 
கர்த்தரிடத்தில்‌, “கர்த்தாவே வெள்நாருகளுக்குச்‌ செல்ல வேண்டும்‌ எண்று 
எனக்கு மனத்ரூக்கீறது, ஆனாலும்‌ எனது மன வீருப்பத்தீண்படி செல்ல _ 
பிப்ரவரி 2012 9 யுத்த சத்தம்‌, 


| செய்தி | 
நாண்‌ வீரும்பவீல்லை, நீர்‌ என்னை அழைத்துச்‌ செல்வதாயிருந்தால்‌ நான்‌ 
பிரசங்கிக்கும்‌ போது ஆங்கிலேயர்கள்‌ அழ வேண்டும்‌” இந்த அடையாளத்தை நான்‌ 
காண வேண்டும்‌ என ஜெபித்தேன்‌. 
ஆங்கிலேயர்கள்‌ வெளியிலே அழ மாட்டார்கள்‌. பிள்ளைகளைக்‌ கூட குளியலறை 
யில்‌ வைத்து கதவைப்‌ பூட்டிக்கொண்டே அடிப்பார்கள்‌. பிள்ளை அழுது முடித்த 
பின்னர்‌ கண்ணீரைத்‌ துடைத்துவிட்டு வெளியிலே கூட்டிக்கொண்டு வருவார்‌ 
கள்‌. இன்றைய ஆங்கிலேயர்கள்‌ அப்படியல்ல, அப்போதைய ஆங்கிலேயர்கள்‌ 
அப்படிப்பட்டவர்கள்‌. தொப்பி அணிவார்கள்‌; எதிராக யாராவது பிணத்தைத்‌ தூக்கிக்‌ 
கொண்டு வந்தால்‌, அவர்களது மனதில்‌ வருத்தம்‌ உண்டானால்‌, தொப்பியை 
எடூத்து முகத்தை மூடி அழுது விட்டூ பின்னர்‌ தொப்பியை தலையில்‌ வைத்துக்‌ 
கொள்வார்கள்‌. தங்களது அழுகையினை யாரும்‌ பார்த்துவிடக்கூடாது என நினைப்ப 
வர்கள்‌ அவர்கள்‌. நானோ கர்த்தரிடத்தில்‌, “ஆண்டவரே நீர்‌ என்னை அழைத்துச்‌ 
செல்வதாயிருந்தால்‌, பரிசுத்த ஆவியானவர்‌ என்னைக்‌ கொண்டூ செல்கிறீர்‌ என்றால்‌ 
நான்‌ பிரசங்கித்துக்‌ கொண்டிருக்கும்‌ போதே ஜனங்களின்‌ கண்களில்‌ கண்ணீரைக்‌ 
காணவேண்டும்‌” என ஜெபித்திருந்தேன்‌. பர்சத்த ஆவியானவர்‌ எண்ணை 
அழைத்துச்‌ சென்றால்‌, ஜனங்களின்‌ இருதயத்தை அவர்‌ தொருவார்‌, 
வாழ்க்கையை மாற்றுவார்‌ என்ற எதிர்பார்ப்போடுகூட நான்‌ சென்றேன்‌. நான்‌ 
ஜெபித்தது போலவே, என்னுடைய கூட்டங்களில்‌ ஜனங்கள்‌ புலம்பிப்‌ புலம்பி 
அழுதனர்‌. அநேகருடைய கண்களில்‌ கண்ணீர்‌ வழிந்தோடியது. ஆண்டவரே நீர்‌ 
அழைத்துச்‌ சென்றால்‌, உம்முடைய வேலையை பூரணமாய்‌ செய்து முடிக்கிறீர்‌, நீர்‌ 
கிரியை செய்கிறீர்‌ என்ற உணர்வோடூ அவருக்கு நன்றி சொன்னேன்‌. இப்பொழுதும்‌ 
கூட வெளிநாடூகளிலிருந்து அநேக அழைப்புகள்‌ மற்றும்‌ தொலைபேசி அழைப்புகள்‌ 
வந்து கொண்டேதான்‌ இருக்கின்றன, ஆனாலும்‌ தேவன்‌ சொல்லாமல்‌ அவர்‌ எனக்கு 
அனுமதி அளிக்காமல்‌ நான்‌ எந்த தேசத்திற்கும்‌ சென்றதில்லை. 54 தேசங்களுக்குச்‌ 
சென்றிருக்கிறேன்‌. ஆனாலும்‌, அவர்‌ எனக்குச்‌ சொல்லாமல்‌ நான்‌ வெளிநாடூகளுக்குச்‌ 
சென்றதில்லை. 


ஒருமுறை சவுதி அரேபியாவுக்கு ஊழியத்திற்காக முதன்முறையாக எனது 
மனைவியுடன்‌ சென்று கொண்டிருந்தேன்‌. போவதற்கு முன்பாக எனது மனைவி 
யிடம்‌, “நாம்‌ முதன்முறையாக இந்த தேசத்திற்குச்‌ செல்கிறோம்‌, அங்குள்ள 
அநேகரை நேரடியாக எனக்குத்‌ தெரியாது, அது எப்படிப்பட்ட தேசம்‌ என்பதையும்‌ 
நான்‌ அறியேன்‌, கூட்டத்தை ஒழுங்கு செய்திருப்பவரையும்‌ நான்‌ பார்த்ததில்லை, 
அவர்கள்‌ DVD மற்றும்‌ ாtசாe! வாயிலாக எனது செய்தியினைக்‌ கேட்டு என்னை 
அழைத்திருக்கிறார்கள்‌, எப்படிப்பட்ட கூட்டங்களை ஒழுங்கு செய்திருக்கிறார்கள்‌ 
என எனக்குத்‌ தெரியாது, எத்தனை இடங்களில்‌ கூட்டங்கள்‌ என்றும்‌ எனக்குத்‌ 
தெரியாது, எனக்கு நண்பர்கள்‌ என்று அங்கே யாரும்‌ கிடையாது. தேவன்‌ என்னை 
உற்சாகப்படுத்தினார்‌, என்னைத்‌ உந்தித்‌ தள்ளுகிறார்‌ இதனாலேயே நான்‌ 
செல்கிறேன்‌” என்று சொன்னேன்‌. மேலும்‌, “நான்‌ வலுவான பிரசங்கம்‌ செய்வேன்‌; 
சத்தியத்தைப்‌ பிரசங்கிப்பேன்‌, ஊழியத்தின்‌ தேவைகளைக்‌ குறித்து ஒன்றும்‌ 
சொல்ல மாட்டேன்‌, ஒருவேளை இதற்குப்‌ பின்னர்‌ சவுதிஅரேபியாவுக்குச்‌ செல்ல 
வாய்ப்பே கிட்டாமல்‌ போகலாம்‌, ஆனாலும்‌ நான்‌ வலுவான பிரசங்கம்‌ செய்வேன்‌ 
நீ ஜெபித்துக்கொள்‌” என்றும்‌ சொன்னேன்‌. அத்துடன்‌ எனது மனைவியிடம்‌, நாம்‌ 
பதினைந்து நாட்கள்‌ அங்கு ஊழியம்‌ செய்யச்‌ செல்லுகின்றோம்‌, இரண்டு வாரங்கள்‌ 
அங்கே இருப்போம்‌ கர்த்தர்‌ கிரியை செய்யவேண்டும்‌ என்று சொன்னேன்‌. நாங்கள்‌ 
போய்‌ இறங்கிய உடன்‌ போதகர்‌ எங்களை வரவேற்றார்‌; அவருடைய வீட்டிற்குச்‌ 
௨ சென்றோம்‌. அவர்‌ எங்களிடத்தில்‌, “அண்ணன்‌ உங்கள்‌ வரவிற்காக அநேக நாட்கள்‌ 
யுத்த சத்தம்‌ 6 10 பிப்ரவரி 2012 


॥ செய்தி | 

ஜெபித்துக்கொண்டிருந்தோம்‌” என்று சொன்னார்‌. 

அவர்‌ ஒழுங்கு செய்திருந்த கூட்டங்களில்‌ நான்‌ கடினமாய்‌ சத்தியத்தைப்‌ 
பிரசங்கித்தேன்‌. அதனைக்‌ கண்ட போதகர்‌ என்னிடத்தில்‌, “அண்ணன்‌ 
உங்கள்‌ ஊழியத்திற்கு ஒரு சில உதவிகளைச்‌ செய்யலாம்‌ என்று நாங்கள்‌ 
நினைத்திருக்கிறோம்‌, ஆனால்‌ நீங்கள்‌ பிரசங்கம்‌ செய்வதைப்‌ பார்த்தால்‌ 
யாரும்‌ உங்களுக்கு உதவ மாட்டார்கள்‌ போலத்‌ தெரிகிறது” என்று சொன்னார்‌. 
என்ற போதிலும்‌, நான்‌ கர்த்தர்‌ என்னை நடத்தியபடியே தொடர்ந்து வலுமை 
யாகப்‌ பிரசங்கித்து வந்தேன்‌. நாங்கள்‌ புறப்படும்‌ நாள்‌ வந்தபோது, அந்த 
போதகர்‌ என்னிடத்தில்‌, அண்ணன்‌ நாங்கள்‌ வேண்டிக்கொண்டதற்கும்‌ அதிகமாக 
கர்த்தர்‌ கிரியை செய்திருக்கிறார்‌ என்றார்‌. நான்‌ எனது மனைவியினிடத்தில்‌, 
தேவன்‌ எனது சத்தத்தைக்‌ கேட்டிருக்கிறார்‌ என்று சொன்னேன்‌. 1980-ம்‌ ஆண்டிலும்‌ 
அப்படியே நடந்தது, 2011-ம்‌ ஆண்டிலும்‌ அப்படியே நடந்தது. யாரெல்லாம்‌ தேவ 
னுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள்‌ அனைவரும்‌ தேவனுடைய 
புத்திரர்களாயிருக்கிறார்கள்‌. நாம்‌ தேவனுடைய சிறுவர்களா அல்லது புத்திரர்களா 
என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும்‌. ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களின்‌ 
அடையாளம்‌ இதுவே. 


சத்தமிடும்‌ சிருஷ்டிகள்‌ 


மேலும்‌ தேவனுடைய புத்தர்‌ வெளிீப்பருவதற்குச்‌ சிருஷ்டியானது 
ம்குந்த ஆவலோடே காத்துக்‌ கொண்டிருக்கிறது (ரோம. 8:19). 


நாம்‌ தேவனுடைய புத்திரர்களாக வேண்டும்‌ என தேவனுடைய சிருஷ்டிகள்‌ 
காத்துக்கொண்டிருக்கண்றண என்றே வேதம்‌ கூறுகின்றது. நமது வீட்டிற்கு முன்‌ 
இருக்கின்ற புல்‌, மரம்‌ மற்றும்‌ செடிகள்‌ கூட நம்மை நோக்கி: வளருங்கள்‌, வளருங்கள்‌ 
என சத்தமிடுகின்றன. நாம்‌ புத்திர்களாக மாறினால்‌ மாத்திரமே சிருஷ்டிகள்‌ 
விடுதலையடையும்‌. எல்லா சிருஷ்டிகளும்‌ அடிமைத்தனத்திலிருப்பதினால்‌, நாம்‌ 
வளர வேண்டும்‌ அதனால்‌ அவைகள்‌ விடுதலையாக வேண்டும்‌ என அவைகள்‌ 
காத்துக்கொண்டிருக்கின்றன. நம்மைச்‌ சுற்றியுள்ள செடிகளுக்கு மைக்‌ வைத்தால்‌ 
அவைகள்‌: தேவனுடைய பிள்ளைகளே புத்திரராகுங்கள்‌, தேவனுடைய பிள்ளைகளே 
புத்திரராகுங்கள்‌ என்றே சத்தமிடும்‌. நாங்கள்‌ விடுதலையாக வேண்டுமே, நீங்கள்‌ 
வளர்ந்து விடுங்கள்‌ என அவைகள்‌ ௯ூக்குரலிடும்‌. 


நாம்‌ வளர வேண்டும்‌, ஆவியானவராலே நடத்தப்பட நம்மை ஒப்புக்கொடுக்க 
வேண்டும்‌, அதற்காக நாம்‌ அடிமையைப்போல அல்ல புத்திரர்களாக மாறவேண்டும்‌. 
ஆவியானவரால்‌ நடத்தப்பட நம்மை ஒப்புக்கொடுத்தால்‌, இந்த உலகத்தின்‌ 
சிருஷ்டிகள்‌ மாத்திரமல்ல, அநேக கட்டப்பட்டூள்ள ஆத்துமாக்கள்‌ விடுதலையடையும்‌. 
விடுதலையடைந்த அநேக ஜனங்கள்‌ கிறிஸ்துவின்‌ மந்தையில்‌ சேர்க்கப்படூவார்கள்‌. 
ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த நாம்‌ புத்திரர்களாக வேண்டியது அவசியம்‌. 
பரலோகத்தின்‌ தேவன்‌ நமது கைகளின்‌ கிரியைகளை வாய்க்கப்‌ பண்ணுவார்‌. 
உடமைகள்‌ இருந்தும்‌ பலருக்கு உரிமைகள்‌ இல்லை, உடையவர்‌ இருந்தும்‌ 
இன்னும்‌ அதிகாரம்‌ இல்லை, பீண்னையாய்‌ பறந்தும்‌ புத்தீரராகவ்ல்லை, 
புத்தரணாணால்‌ சிருஷ்டியும்‌ வீருதலையாகுமே, நீரப்பப்பரறு ஆவீயால்‌ 
நடத்தப்பரு அவரால்‌, நீத்தமும்‌ நடக்கும்‌ கர்த்தரால்‌ அற்புதம்‌. 
பிப்ரவரி 2012 11 ஆயத்த சத்தம்‌.” 


றி செய்தி | 


MULTI SPECIALITY HOSPITAL 


Sikaria, Rohtas District, Bihar - 821308. 


WANTED 


Missionary Medical Staffs for GEMS Hospital in Dehri-on-sone, Bihar. 
Are you passionate about serving the neediest ‘people of 
INDIA, come and serve the Lord with us through GEMS. 


AVAILABLE FACILITIES: General OT, Eye dept. with separate OT, 
Pharmacy, Dental, Physiotherapy, Lab, X-ray, ANM Nursing School, 
Medical Records. 


Total number of staffs = 70 

Total number of beds = 120 
DOCTORS Apply with your CV to: 
-All specialities/ Jr Doctors hospital@gemsbihar.org 
PHYSIOTHERAPISTS Contact: 
NURSES 08986373888, 
Xx-Ray/ Lab/ 06184 234026 
MRD Technicians www. gemsbihar.org 


ப rs 
யுத்த சத்தம்‌ 12 பிப்ரவரி 2012 


| நடுபக்க கட்டுரை | 


செவிலியர்‌ பள்ளி சான்றிளிப்பு நிகர்ச்சி | 


ஜெம்ஸ்‌ செவிலியர்‌ பள்ளியின்‌ 6-வது அணியினருக்கான 
சான்றளிப்பு மற்றும்‌ 8-வது அணியினருக்கான தொடக்கவிழா 


நிகழ்ச்சி ஜனவரி 6 அன்று சிக்காரியாவில்‌ நடைபெற்றது. சகோதரி 
ரூபலேகா ஜெபக்குமார்‌ ஜெபத்துடன்‌ நிகழ்ச்சியினை தொடங்கி 
வைத்தார்‌. சகோ. அகஸ்டின்‌ ஜெபக்குமார்‌ சிறப்புரை ஆற்ற 
அதனைத்‌ தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்த 
Dr. முனேந்தர்‌ குமார்‌ ஷர்மா (8/0) அறிவுரை வழங்கினார்‌. 
செவிலியர்‌ பள்ளி மாணவி சகோதரி பிரசான்டங்‌ ஜெம்ஸ்‌ செவிலியர்‌ 
பள்ளியின்‌ வாயிலாக தான்‌ பெற்ற ஆவிக்குரிய நன்மைகளை சாட்சியாக 
நன்றியுணர்வுடன்‌ பகிர்ந்து கொண்டது நிகழ்ச்சிக்கு வந்திருந்தோரைப்‌ 
பெரிதும்‌ கவர்ந்தது. இதுவரை 104 மாணவியர்கள்‌ ஜெம்ஸ்‌ செவிலியர்‌ 
பள்ளியில்‌ படிப்பினை நிறைவு செய்துள்ளதுடன்‌, அவர்களில்‌ பலர்‌ அரசாங்க 
மருத்துவமனைகளிலும்‌, சிலர்‌ மேற்படிப்பினையும்‌ தொடர்ந்துவருகின்றனர்‌. 
கல்வியுடன்‌, பல மாணவியர்‌ கிறிஸ்துவின்‌ அன்பினையும்‌ அறிந்துகொண்டு 
தங்களை அன்பருக்கு அர்ப்பணிப்பது இக்கல்வி ஊழியத்தின்‌ வாயிலாக 
நமக்கு கிடைக்கும்‌ கனிகள்‌. 


ஜெம்ஸ்‌ திருச்சபை வாலிபர்‌ குழு 
(GEMS Yuvac Manch - GYM ) 


ஜெம்ஸ்‌ திருச்சபை வாலிபர்கள்‌ ஒவ்வொருவரும்‌ தங்கள்‌ வாழ்வின்‌ தேவ 
சித்தத்தை அறிந்துகொள்ளவும்‌, ஒவ்வொரு திருச்சபையிலும்‌ வாலிபர்‌ குழுக்களை 
உருவாக்கவும்‌ மற்றும்‌ வாலிபர்களைத்‌ திருச்சபையின்‌ சுவிசேஷப்‌ பணியில்‌ 
இணைந்து செயல்படுத்தும்‌ நோக்கத்தோடு 2010-ல்‌ உருவாக்கப்பட்ட ஜெம்ஸ்‌ 
திருச்சபை வாலிபர்‌ குழு ஊழியத்தின்‌ வாயிலாக ஜெம்ஸ்‌ திருச்சபை வாலிபர்‌ 
களிடையே விஷேசித்த கூடுகைகள்‌ நடத்தப்பட்டு வருகின்றன. இரண்டு 
கட்டங்களாக நடைபெற்ற இந்த ஊழியத்தின்‌ வாயிலாக ஜெம்ஸ்‌ 
திருச்சபைகளில்‌ 212 வாலிபர்கள்‌ குழுக்கள்‌ உருவாக்கப்பட்டதுடன்‌, 
அதனை நடத்தும்‌ குழுத்‌ தலைவர்களும்‌ ஏற்படுத்தப்பட்டனர்‌. இக்குழுத்‌ 
தலைவர்களுக்கான மூன்று நாட்கள்‌ பயிற்சி முகாம்‌ சிறப்பாக நடைபெற்றது. 
“கிறிஸ்துவுக்குள்‌ வாழ்தல்‌ மற்றும்‌ கிறிஸ்துவுக்காக வாழ்தல்‌” என்ற 
தலைப்பின்‌ கீழ்‌ நடைபெற்ற இம்முகாமில்‌, ஜெம்ஸ்‌ மிஷனெரிகள்‌ மற்றும்‌ 
கோட்டத்‌ தலைவர்கள்‌ பங்கேற்று, தேவ செய்தி அளித்து, வாலிபர்களை 


உற்சாகப்படுத்தினர்‌. இம்முகாமில்‌ பங்கேற்ற அனைவரும்‌ திருச்சபை 
வாலிபர்களிடையே பணி செய்யத்‌ தங்களை அர்ப்பணித்தனர்‌. நேபாள்‌, _ 


பிப்ரவரி 2012 13 *சியுத்த சத்தம்‌. 


நி நடுபக்க கட்டுரை | 
பெத்தியா மற்றும்‌ பட்னா ஆகிய பணித்தளங்களில்‌ நடைபெற்ற கூடுகைகளில்‌ 
தமிழகத்தைச்‌ சேர்ந்த சகோ. அண்ட்ரூஸ்‌, சகோ. செந்தில்‌, சகோ. விக்டர்‌, சகோ. 
காலேப்‌ மற்றும்‌ ஜெம்ஸ்‌ திருச்சபை வாலிபர்‌ குழு ஒருங்கிணைப்பாளர்‌ சகோ. 
பால்சுந்தர்‌ ஆகியோர்‌ தேவ செய்தி அளித்து வாலிபர்களைப்‌ பயிற்றுவித்தனர்‌. 
மேலும்‌, ஐந்து கோட்டங்களில்‌ நடைபெற்ற ஒருநாள்‌ சிறப்புக்‌ கூடுகைகளில்‌ 
655 பேர்‌ பங்கேற்றனர்‌. இந்த ஊழியத்தின்‌ வாயிலாக அநேக வாலிபர்கள்‌ 
முழுநேரப்‌ பணிக்கென்று தங்களை ஒப்புக்கொடுத்துள்ளனர்‌. 
ஞாயிறு பள்ளி போதகர்கள்‌ பயிற்சி 
ஜெம்ஸ்‌-ன்‌ அனைத்து திருச்சபைகளிலும்‌ ஞாயிறு பள்ளி ஊழியத்தைத்‌ 
தொடங்கும்‌ நோக்குடன்‌, ஜனவரி 9 முதல்‌ 14 வரையிலான நாட்கள்‌ கிழக்கு 
மற்றும்‌ மேற்கு மண்டல ஞாயிறு பள்ளி போதகர்களுக்கான பயிற்சி முகாம்‌ 
சிக்காரியாவில்‌ நடத்தப்பட்டது. இப்பயிற்சி முகாமில்‌ 200 போதகர்கள்‌ 
கலந்து கொண்டனர்‌. சென்னையைச்‌ சேர்ந்த சகோ. இருதயராஜ்‌ மற்றும்‌ 
சகோ. அமல்ராஜ்‌ ஆகியோர்‌ சிறப்பு விருந்தினர்களாகப்‌ பங்கேற்று பயிற்சி 
அளித்தனர்‌. ஞாயிறு பள்ளி ஊழியத்தின்‌ முக்கியத்துவத்தினை சிறுவர்‌ 
துறை யின்‌ ஒருங்கிணைப்பாளர்‌ சகோதரி தங்கத்தாய்‌ பகிர்ந்து கொண்டார்‌. 
ஞாயிறு பள்ளி ஊழியத்தின்‌ மூலமாக சமுதாயத்தையும்‌ அத்துடன்‌ சபை 
களையும்‌ உருவாக்க முடியும்‌ என ஒவ்வொருவரும்‌ தங்களை அர்ப்பணித்தனர்‌. 


குடியரசு தின விழா 

ஜனவரி 26 அன்று ஜெம்ஸ்‌ ஆங்கில மற்றும்‌ ஹிந்தி பள்ளிகளில்‌ குடியரசு 
தின விழாச்‌ சிறப்பாக நடைபெற்றது. ஹிந்தி பள்ளி விழாவில்‌ சகோதரி 
ரூபலேகா ஜெபக்குமார்‌ தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு 
தேசியக்‌ கொடியினை ஏற்றி சிறப்புரையாற்றினதுடன்‌ ஆங்கிலப்பள்ளி 
நிகழ்ச்சியிலும்‌ தலைமை விருந்தினராகக்‌ கலந்து கொண்டார்‌. ஆங்கிலப்‌ 
பள்ளி விழாவில்‌ சிறப்பு விருந்தினராகக்‌ கலந்து கொண்ட பா. அசோக்‌ 
தேசியக்‌ கொடியினை ஏற்றி சிறப்புரையாற்றினார்‌. தொடர்ந்து நடைபெற்ற 
கலைநிகழ்ச்சிகள்‌ விழாவிற்கு மேலும்‌ சிறப்பினைச்‌ சேர்த்ததுடன்‌, 
கிறிஸ்தவத்தின்‌ மாண்பினையும்‌, கிறிஸ்துவின்‌ அன்பினையும்‌ பிரதிபலித்தன. 


உ ங்கள்‌ கவணந்திற்கு 
நீங்கள்‌ ஜெம்ஸ்‌-க்கு காணிக்கை கொடுக்கும்‌ போது ரசீது 
இல்லாமல்‌ யாருக்கும்‌ பணம்‌ கொடுக்க வேண்டாம்‌ என்று 
அன்புடன்‌ கேட்டுக்‌ கொள்கிறோம்‌. 


இப்படிக்கு ஆசிரியர்‌ 


No த _———_— 
யுத்த சத்தம்‌ 16 பிப்ரவரி 2012 


| பணித்தளசெய்திகள்‌| 


WN தனு, iy ட்‌ ்‌ WU 
ன (நத டி 2 2 

(பிப்ரவரி - 2012) 

மகய்‌ 1 கோட்டம்‌ 
பிப்ரவரி 15 அருவல்‌ ஏசாயா 40:9 

சுவிசேஷக்‌ கைப்பிரதிகள்‌ வாயிலாக சுமார்‌ 150 பேருக்கு சுவிசேஷ நற்செய்தி 

அறிவிக்கப்பட்டது. கிறிஸ்துமஸ்‌ தின நிகழ்ச்சியில்‌ கலந்து கொண்ட சுமார்‌ 
200 பேருக்கு கிறிஸ்துவின்‌ பிறப்பின்‌ செய்தி அறிவிக்கப்பட்டது. இமாகஞ்‌, 
பயாஸி, தாக்கியாபூர்‌, ஓஜாபீஹா, ஆகிய 4 இடங்களில்‌ செய்யப்பட்ட பின்தொடர்‌ 
ஊழியத்தின்‌ வாயிலாக 17 பேர்‌ புதிய தொடர்பில்‌ உள்ளனர்‌. புதிய வருடத்தில்‌ 
இப்பணித்தள சபையின்‌ வாயிலாக இப்பகுதியில்‌ பெருத்த ஆத்தும அறுவடை 
செய்யப்பட ஜெபியுங்கள்‌. 


சன்டா ஏசாயா 44:8 

சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்ட கிராமங்களில்‌ பின்தொடர்‌ ஊழியம்‌ செய்யப்பட்டு 
வருகிறது. அசுத்த ஆவியினாலும்‌, வியாதியினாலும்‌ பிடிக்கப்பட்ட மக்களுக்காக 
ஜெபித்த போது தேவன்‌ அற்புத விடுதலையைக்‌ கொடுத்தார்‌. விசுவாசிகளுக்கு 
வரும்‌ போராட்டத்தின்‌ மத்தியிலும்‌ அவர்கள்‌ தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி 
வருகிநார்கள்‌. இப்பகுதி ஜனங்களை, கிறிஸ்தவம்‌ வெளிநாட்டு மதம்‌ என்று குழப்பிக்‌ 
கொண்டிருக்கும்‌ மதவாதிகளின்‌ மனந்திரும்புதலுக்காகவும்‌, இப்பணித்தள ஊழியரின்‌ 
உறவினர்களின்‌ இரட்சிப்பிற்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 
பிப்ரவரி 16 சரொனத்த்‌ ஏசாயா 44:21 
ராம்பூர்‌, நிஷான்பூரா ஆகிய கிராமங்களில்‌ சுவிசேஷத்திற்கு முதன்முதலாக வழி 
திறக்கப்பட்டு, சுவிசேஷ நற்செய்தி சுவிசேஷக்‌ கைப்பிரதிகள்‌ மற்றும்‌ சுவிசேஷ 
புத்தகங்கள்‌ வாயிலாக அறிவிக்கப்பட்டது. பள்ளி மாணவர்கள்‌ மத்தியிலும்‌ 
அறிவிக்கப்பட்ட சுவிசேஷத்தை சுமார்‌ 150 மாணவர்கள்‌ கேட்டார்கள்‌. 2 பேர்‌ சபைக்கு 
புதிய வரவுகள்‌. சியாமளா பாஸ்வான்‌ என்பவரின்‌ மகளுக்கு ஒரு வாரமாக இருந்து வந்த 
வயிற்றுவலி விசுவாசமுள்ள ஜெபத்தால்‌ சுகமானது. கெளரவ்யாதவ்‌ என்பவருடைய 
சரீரத்திலும்‌ தேவன்‌ அற்புத சுகத்தைக்‌ கொடுத்தார்‌. சகுந்தலா. சீத்தல்வசியா, ரவிந்தர்ராம்‌ 
இவர்களது சரீர சுகத்திற்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 

பைஸ்வ்வா ஏசாயா 45:2 

இப்பகுதியில்‌ சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்ட கிராமங்களில்‌ பின்தொடர்‌ ஊழி 
யம்‌ செய்யப்பட்டு வருகிறது. தங்கள்‌ வாழ்க்கையில்‌ சாபக்‌ கட்டுகளில்‌ இருந்த 
அநேகருக்கு தேவன்‌ ஜெபத்தால்‌ விடுதலையைக்‌ கொடுத்தார்‌. ஜெபக்‌ கூடுகைக்கு 
வரவிடாமல்‌ தனது தாயாரை தடுத்த நீத்துகுமாரிக்காக ஜெபித்த போது ஜெபத்தைக்‌ 
கேட்ட தேவன்‌, அவர்‌ தடைகளை தாண்டி சபை ஆராதனையில்‌ கலந்து கொள்ள 
செய்கிறார்‌. இப்பகுதியில்‌ காணப்படும்‌ ஊழியத்தடைகள்‌ மாறவும்‌, இப்பணித்தள 
ஊழியரின்‌ சுகத்திற்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 
பிப்ரவரி 2012 17 யுத்த சத்தம்‌ த 


இ பணித்தளசெய்திகள்‌| 

பிப்ரவரி 17 எக்கங்கர்‌சராய்‌ ஏசாயா 45:22 

துர்கனோ, பாரிக்ஸ்‌, தாராபூர்‌, சந்தர்பூர்‌, கஸியான்வன்‌ ஆகிய கிராமங்களில்‌ 
பின்தொடர்‌ ஊழியம்‌ செய்யப்பட்டது. ஜலால்பூர்‌, ஜனக்கிபீஹா, ஜகய்‌, மோஜாஹித்பூர்‌ 
ஆகிய கிராமங்களில்‌ தெருப்பிரசங்கத்தின்‌ வாயிலாக சுவிசேஷ நற்செய்தி 
அறிவிக்கப்பட்டது. கிறிஸ்துவின்‌ பிறப்பின்‌ செய்தி எக்கங்கர்சராய்‌ பகுதி முழுவதி 
லும்‌ பாடல்பாடி ஊர்வலமாக சென்று உற்சாகமாக அறிவிக்கப்பட்டது. பயங்கர 
வயிற்று வலியினால்‌ பாதிக்கப்பட்டு, தேவன்‌ கொடுத்த சுகத்தினிமித்தம்‌ தொடர்ந்து 
ஆராதனைக்கு வருகிற திவ்யாலோக்‌ என்ற சகோதரிக்காக துதியுங்கள்‌! மூளையில்‌ 
பாதிப்பு ஏற்பட்டதாக மருத்துவரால்‌ கைவிடப்பட்ட சோனி என்ற சிறுமிக்கு தேவன்‌ 
அற்புத சுகத்தைக்‌ கொடுத்தார்‌. இதினிமித்தம்‌ தற்போது மருத்துவ அறிக்கை 
Normal என்றுள்ளது. பிரதி மாதம்‌ கடைசி சனிக்கிழமை நடத்தப்படுகிற விடுதலை 
முகாம்‌ கூடுகைக்காக ஜெபியுங்கள்‌. 
பிப்ரவரி 18 ப்ஹார்செரிப்‌ ஏசாயா 45:25 

கிறிஸ்து பிறப்பின்‌ செய்தி இப்பகுதியில்‌ உள்ள சுமார்‌ 600 பேருக்கு 
அறிவிக்கப்பட்டது. 11 விசுவாசிகளின்‌ குடும்பங்கள்‌ தனிப்பட்ட முறையில்‌ 
சந்திக்கப்பட்டார்கள்‌. 300 பேருக்கு புதிய ஏற்பாடு விநியோகிக்கப்பட்டது. திருமண 
மாகி 6 ஆண்டுகளாக குழந்தை பாக்கியமில்லாதிருந்த பராஹ்‌ கிராமத்தைச்‌ சேர்ந்த 
ரிக்கிதேவிக்கு விசுவாசத்தோடு ஏறெடுக்கப்பட்ட ஜெபத்தின்‌ நிமித்தம்‌ அவருடைய 
கர்ப்பம்‌ ஆசீவதிக்கப்பட்டூள்ளது. காச நோயினால்‌ பாதிக்கப்பட்டுள்ள நெளமணிராம்‌ 
ஜெபத்தால்‌ சுகமானார்‌. 10 வயதான இப்பணித்தள ஊழியருடைய மகள்‌ சசிக்கு 
கண்ணில்‌ ஏற்பட்ட காயம்‌ சுகமாகவும்‌, புது வருடத்தில்‌ அநேகரை ஞானஸ்நானத்தில்‌ 
வழிநடத்தவும்‌ ஜெபியுங்கள்‌. 


கோச்ஹஸா ஏசாயா 45:24 
சுவிசேஷக்‌ கைப்பிரதிகள்‌ வாயிலாக 7 கிராமங்களில்‌ சுவிசேஷ நற்செய்தி 
சுமார்‌ 200 பேருக்கு அறிவிக்கப்பட்டது. பள்ளி மற்றும்‌ கல்லூரி மாணவர்கள்‌ 
மத்தியிலும்‌ சுவிசேஷ நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. கிறிஸ்துமஸ்‌ தின ஆராதனை 
யில்‌ புறஜாதி மக்கள்‌ கலந்து கொண்டூ கிறிஸ்துவின்‌ பிறப்பின்‌ செய்தியைக்‌ 
கேட்டார்கள்‌. பிசாசின்‌ கிரியையினால்‌ பாதிக்கப்பட்டிருந்த அனித்தா இயேசு 
வின்‌ கரத்தால்‌ விடூவிக்கப்பட்டார்‌. இப்பகுதியில்‌ வளர்ந்துவரும்‌ மதவாத சக்திகள்‌ 
அழிக்கப்படவும்‌, இப்பணித்தள சபை ஆராதனைக்கு காணப்படும்‌ இடையூறுகள்‌ 
மாறவும்‌ ஜெபியுங்கள்‌. 
பிப்ரவரி 19 தழுவு ஏசாயா 45:4 
வேதபாட பயிற்சிக்‌ கூடத்தின்‌ வாயிலாக வாலிபர்கள்‌ வசனத்தில்‌ வளர்ந்து 


சகோ..அகஸ்டின்‌ ஜெபக்குமார்‌ 
(Director of Missions, Gems,Bihar) அவர்கள்‌ 
பங்குபெறும்‌ கூட்டங்கள்‌ 
ஜெபியுங்கள்‌! பங்குபெறுங்கள்‌! 


காய்கனி மார்க்கெட்‌ 94422 10629 


2012 மே3,4,5,6 
வியாழன்‌, வெள்ளி, ல்‌ 
சனி, ஞாயிறு மைதானம்‌, 94421 66061 


தி [ ன்‌ தி 
ரான்‌ தூத்துக்குடி. 94429 34613 


ப ஆ = 2 
யுத்த சத்தம்‌ எச 18 பிப்ரவரி 2012 


இ பணித்தளசெய்திகள்‌ | 
வருகிறார்கள்‌. பிசாசின்‌ கட்டுகளில்‌ கட்டப்பட்டவர்களுக்காக ஜெபித்த போது 
அநேகர்‌ விடுதலையாகி ஆராதனையில்‌ கலந்து கொள்கிறார்கள்‌. 15 நாட்களாக 
தொடர்ந்து வயிற்று வலியினால்‌ பாதிக்கப்பட்டிருந்த தரம்பூரைச்‌ சேர்ந்த சமுந்தரிதேவி 
விசுவாசமுள்ள ஜெபத்தால்‌ சுகமானார்‌. சந்தீப்‌ என்ற வாலிபனை ஆண்டவர்‌ 
சந்திக்கும்படியாகவும்‌, புதிய கிராமங்களில்‌ சுவிசேஷத்திற்கு வழிதிறக்கப்படவும்‌ 
ஜெபியுங்கள்‌. 


குர்த்தா ஏசாயா 44:28 
டோட்ரா, பைலாத்பூர்‌, பாரா, நர்ஹி ஆகிய 4 கிராமங்களில்‌ முதன்முதலாக 
சுவிசேஷ நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. மானிக்பூர்‌, கோன்புரா, ராஜேபூர்‌, 
அலவாகன்பூர்‌, குர்யாடிஹ்‌. சச்சாய்படிஹா ஆகிய 6 கிராமங்களில்‌ பின்தொடர்‌ ஊழி 
யம்‌ செய்யப்பட்டது. பிசாசின்‌ கிரியையினால்‌ இரவில்‌ பயந்து அலறிக்‌ கொண்டிருந்த 
ஷோபாகுமாரி அநேக மந்திரவாதிகளை நம்பியும்‌ பலன்‌ இல்லாமல்‌ தேவனை 
விசுவாசித்து ஜெபித்த போது தேவன்‌ பயத்திலிருந்து விடுதலை கொடுத்தார்‌. 
இப்பணித்தளத்தில்‌ சொந்தமாக ஆலயம்‌ கட்டப்படவும்‌, அந்தகார இருள்‌ விலகி 
ஜனங்கள்‌ நித்திய வெளிச்சத்தில்‌ நடக்கவும்‌ ஜெபியுங்கள்‌. 
பிப்ரவரி 20 மக்தூம்பூர்‌ ஏசாயா 48:17 
இப்பணித்தளச்‌ சபையில்‌ கிறிஸ்துமஸ்‌ நிகழ்ச்சிகள்‌ விஷேசமாக 
கொண்டாடப்பட்டது 15 கிராமங்களிலிருந்து மக்கள்‌ கலந்து கொண்டனர்‌. அவர்களுக்கு 
இயேசு பிறப்பின்‌ நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. தேவ நாமம்‌ மகிமைபட்டது. மக்கள்‌ 
ஆனந்த மகிழ்ச்சி அடைந்தனர்‌. ஷியாம்‌ மற்றும்‌ உமேஷ்குமார்‌ ஆகியோரின்‌ குடும்ப 
ஆசீாவாதத்திற்காக ஜெபியுங்கள்‌. சிந்துதேவி, சிவியாதேவி ஆகியோரின்‌ சரீர 
சுகத்திற்காக ஜெபியுங்கள்‌. மற்றும்‌ இப்பணித்தள ஊழியங்களுக்காக ஜெபித்துக்‌ 
கொள்ளுங்கள்‌. 


கோஷ்‌ ஏசாயா 52:10 
கப்ரா, கூமிபிஹா, நெளஸ்கரா, காஜிசராம்‌, தமாபூர்‌, முக்னாபிஹா, குரன்பிஹா, 
கோஷி பாராவ்சராய்‌, தீரி, மீராபிஹா, மக்தம்பூர்‌, டஹார்பூர்‌, ஆதியாஷா, பேல்ஹி 
கோபால்கஞ்‌ ஆகிய கிராமங்களில்‌ சுவிசேஷ நந்செய்தி அறிவிக்கப்பட்டது. 300 
பேர்‌ கூடினர்‌. ஆர்வமுடன்‌ வந்தவர்கள்‌ 50 பேர்‌. 6 பேர்‌ ஞானஸ்நானத்திற்கு 
ஆயத்தமாக உள்ளனர்‌. லலன்‌ பிரசாத்‌ யாதவ்‌ குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை 
பெற ஜெபியுங்கள்‌. வாலிபர்கள்‌ இரட்சிக்கப்பட்டு சபைக்கு வர ஜெபியுங்கள்‌. 
பிப்ரவரி 21 சக்கூராபாத்‌ ஏசாயா 57:19 
பரித்பூர்‌, சாதா, ரஷித்பூ, ரத்னிகோச்சா, இயாதார்‌, புனாடி, கரெளத்தா, 
காலோபூர்‌ செளதிசக்‌, குலாப்கஞ்‌, கோபால்பூா ஆகிய இடங்கள்‌ சுவிசேஷத்தால்‌ 
சந்திக்கப்பட்டது. பிசாசின்‌ பிடியிலிருந்த 30 வயதான சோட்டு குமார்‌ ஜெபத்தினால்‌ 
விடுதலையானார்‌. ஜமுனிதேவி 50 வயது கர்ப்பப்பை ஆப்ரேஷன்‌ செய்யப்பட்டது. 
விரைவில்‌ குணமாக ஜெபியுங்கள்‌. லீலாதேவி மற்றும்‌ ஜோகேஷ்வர்‌ ஆகியோரின்‌ 
சரிர சுகத்திற்காக ஜெபியுங்கள்‌. 


யருளல்பூர்‌ ஏசாயா 41:11 
லஷ்மிபூர்‌, பேல்தாரிபூர்‌, ஷலேம்பூர்‌, கங்கோபிஹா, முர்ஹாபூர்‌, அஜ்னானெளரா, 
எக்கேஸ்ரா, நொஹ்ஷா, மானிக்பூர்‌ போன்ற கிராமங்கள்‌ சுவிசேஷத்தால்‌ சந்திக்கப்பட்டது. 
ஷாஜ்மானாதேவி வயது 56 சத்ருவின்‌ கட்டிலிருந்து காத்தா விடூவித்தபடியால்‌ 
விக்ரக ஆராதனையை விட்டூ மெய்தேவனை பற்றிக்கொண்டார்‌. கிருஷ்ணா வயது 35 
மனநிலை பாதிப்பு குணமடைய ஜெபியுங்கள்‌. விஜய்‌ சாஹ்‌ என்பவர்‌ மீதுள்ள 
நீதிமன்ற வழக்கு முடிவடையவும்‌ புஜாகுமாரியின்‌ சரீர வேதனைகள்‌ நீங்கவும்‌ 
ஜெபியுங்கள்‌. 
பிப்ரவரி 22 சேோனீயாவா ஏசாயா 54:17 
கிறிஸ்துமஸ்‌ தினத்தை முன்னிட்டு இப்பஞ்சாயத்தில்‌ உள்ள 16 கிராமங்களில்‌ _ 
பிப்ரவரி 2012 19 ஆயுத்த சத்தம்‌. 


இ பணித்தளசெய்திகள்‌ | 

பலத்த எதிர்ப்புகளின்‌ மத்தியில்‌ சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்டது. புதிய ஏற்பாடுகள்‌ 
கைப்பிரதிகள்‌ வழங்கப்பட்டது. சிறுபிள்ளைகள்‌ மூலம்‌ கிறிஸ்துவின்‌ பிறப்பு நாடகமாக 
நடித்து காட்டப்பட்டது. கர்ப்பப்பையில்‌ பெலவீனத்தோடு இருந்த கெளசல்யா என்ற பெண்‌ 
ஜெபத்தால்‌ சுகம்‌ பெற்றார்‌. குடியாதேவி, கிஷான்‌ குமார்‌ ஆகியோருடைய வாழ்விலும்‌ 
தேவன்‌ அற்புத சுகத்தை கட்டளையிட்டார்‌. அர்ஜீன்‌: 1.8. வியாதி, பபித்தா-சத்ரு 
கிரியை, ரவிதாஸ்‌ -தலைவலி, சுகமாகவும்‌ மற்றும்‌ தாருபூர்‌, நவ்கட்‌, தோலத்பூர்‌ 
மனன்பூர்‌ ஆகிய கிராமங்களில்‌ காணப்படும்‌ எதிர்ப்புகள்‌ மாறவும்‌ ஜெபியுங்கள்‌. 
ராஜ்கர்‌ ஏசாயா 44:5 

லோதிப்பூர்‌, படேல்பூர்‌, நத்ஹர்பிஹா, அஜிமாபிஹா, சுல்ஹாய்‌, ஹொரிடிஹ்‌, 
பேல்தார்பிஹா, கொரெளார்‌, தொஹி ஆகிய 9 கிராமங்களில்‌ நற்செய்தி 
அறிவிக்கப்பட்டது. வீட்டு ஜெபக்குழு நடைபெறுகிறது. பால்கேஷ்வர்‌ என்பவருக்கு 
தேவன்‌ அசுத்த ஆவியின்‌ ஆளுகையிலிருந்து விடுதலையளித்தார்‌. ஞானஸ்நானத்திற்கு 
ஆயத்தமாக உள்ள 7 பேருக்காக ஜெபியுங்கள்‌. 5 கிராமங்களில்‌ ஜெபக்குழு 
ஆரம்பிக்கப்பட ஜெபியுங்கள்‌. இப்பணித்தள சபை விசுவாசிகளுக்காக மற்றும்‌ 
ஊழியர்‌ குடும்பத்திற்காக ஜெபியுங்கள்‌. 


பிப்ரவரி 23 ச்லான்‌ ஏசாயா 46:13 

கராரி, முசபர்பூர்‌, நாலந்தா, சிமா, ஜீயாபர்‌, நோனா, பராபூர்‌, சோவாவிகர்‌, 
கோர்மா, சாரில்சக்‌, பத்தேஹ்பூர்‌, நேபுரா, சுரக்பூர்‌, கோஜாகாடி, கடோஹ்‌ ஆகிய 
15 கிராமங்கள்‌ சுவிசேஷத்தால்‌ சந்திக்கப்பட்டது. சரஸ்வதிதேவிக்கு இரண்டு 
கால்களிலும்‌ இருந்துவந்த வலி ஜெபத்தினால்‌ மாறியது. ராகுலுக்கு நீண்டநாட்களாக 
வேதனைபடுத்தி வந்த தலைவலி சபையில்‌ வந்து ஜெபித்த போது முழுவதும்‌ 
நீங்கியது. சில கிராமங்களில்‌ ஜெபக்கூட்டம்‌ ஆரம்பிக்க உள்ள எதிர்ப்புகள்‌ நீங்க 
பாரத்தோடு ஜெபியுங்கள்‌. அறிவிக்கப்படாத இடங்களில்‌ சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட 
எடுக்கும்‌ முயற்சிகள்‌ ஆசீர்வதிக்கப்பட ஜெபியுங்கள்‌. 
கயா ஏசாயா 54:10 

தொஹாரி, ராம்பூர்‌, ஆகிய பழைய கிராமங்களிலும்‌ பதால்பிஹா, முஸ்தாபாபாத்‌, 
நினா, சாஸ்திரிநகர்‌, உன்வர்சிதி ஆகிய புதிய கிராமங்களிலுள்ள மக்களுக்கு 
கிறிஸ்துவின்‌ அன்பின்‌ செய்தி அறிவிக்கப்பட்டது. 2 சகோதரர்கள்‌ 4 சகோதரிகள்‌ 
ஞானஸ்நானம்‌ பெற்று தேவராஜ்ஜியத்தின்‌ பிள்ளைகளாயினர்‌. சங்கீதாதேவி என்ற 
சகோதரி குடும்பத்தின்‌ எதிர்ப்புகளின்‌ மத்தியிலும்‌ இயேசுவை விசுவாசித்து ஞானஸ்நானம்‌ 
பெற்றுக்கொண்டாள்‌. இதினிமித்தம்‌ மலடி என்ற பெயரை நீக்கி தேவன்‌ அவளு 
டைய கர்ப்பத்தின்கனியை ஆசீர்வதித்தார்‌. மிகுந்த இரத்த போக்கினால்‌ அவதிப்படும்‌ 
குந்திதேவிக்காக, நீண்டநாட்களாக உடல்பெலவீனத்தோடும்‌ கண்பார்வை 
குறைந்து கொண்டிருக்கும்‌ பிரகாஷ்க்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. மற்றும்‌ பணித்தள 
ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள்‌. 


பிப்ரவரி 24 காக்கோ ஏசாயா 57:18 
காலிஷ்பூர்‌, ஆலியாசக்‌, கொடியா, மாகாதேவ்பிஹா, சம்ஸ்பூர்‌, சபேபூர்‌, ஹர்ஜீபூர்‌, 
பஸ்த்பிஹா, தெளத்பூர்‌, மோதன்கஞ்‌, சக்தர்ம்பூர்‌, சுக்தேவ்பிஹா, இஸ்லாம்சக்‌, 
தாமாபூர்‌, நோன்ஹி ஆகிய 15 கிராமங்கள்‌ சுவிசேஷத்தால்‌ சந்திக்கப்பட்டது. 
சீமாதேவி என்ற சகோதரிக்கு அநேக நாட்களாக வயிற்றில்‌ வேதனையிருந்தது. 
விண்ணகரை நோக்கி விண்ணப்பம்‌ ஏறெடுக்கப்பட்டது. ஜெபத்தை கேட்ட தேவன்‌ 
அறுவை சிகிச்சையின்றி சுகத்தை கொடுத்தார்‌. தேவனுக்கே மகிமை! நுரையீரல்‌ 
நோயினால்‌ பாதிக்கப்பட்டிருக்கும்‌ 5 வயது பப்லுவுக்காகவும்‌, முன்சிபாஸ்வானின்‌ 
குஷ்டரோகம்‌ சுகமாகவும்‌, மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கும்‌ 18 வயதான 
௨ சந்தோஷின்‌ சுகத்திற்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 

யுத்த சத்தம்‌ ச 20 பிப்ரவரி 2012 


இ பணித்தளசெய்திகள்‌ | 
பக்கர்பூர்‌ ஏசாயா 55:5 
கதோபூர்‌, ஏக்வர்பூர்‌, வாஹித்பூர்‌, ஹசன்பூர்‌, விருகஹ்லால்பிஹா, தாடிப்பூர்‌, கஹ்கடி, 
பஹ்கர்பூர்‌, சிசோபிஹா, பதாசி ஆகிய கிராமங்களில்‌ நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. 
200க்கும்‌ அதிகமானவர்கள்‌ சுவிசேஷம்‌ கேட்டனர்‌. குலாப்தேவியின்‌ குடிகார மகன்‌ 
மனம்திரும்ப ஜெபியுங்கள்‌. பக்கர்பூர்‌ சபை விசுவாசிகள்‌ ஆவிக்குரிய வாழ்வில்‌ 
பெலப்பட சபையில்‌ ஆத்துமாக்கள்‌ பெருக ஜெபியுங்கள்‌. 
பிப்ரவரி 25 யால்கஞ்‌ ஏசாயா 42:16 
சோட்டிமசெளடி, இன்ஜோராபிஹா, பத்தேபூர்‌, ஆகிய புதியகிராமங்களிலும்‌ 
பிப்பர்தாஹா, ஹோரில்பிஹா, அச்சுஆ, சந்தீஷ்‌ ஆகிய பழைய கிராமங்களிலும்‌ 
சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்டது. அநேகர்‌ சுவிசேஷத்தை ஆர்வமுடன்‌ கேட்டனர்‌. 5 
பேர்‌ ஞானஸ்நானத்திந்கு ஆயத்தம்‌. இங்கு வசிக்கும்‌ உயர்ஜாதி மக்கள்‌ இயேசுவை 
ஏற்றுக்கொள்ள ஜெபியுங்கள்‌. மேலும்‌ 2 கிராமங்களில்‌ சுவிசேஷத்தை அறிவிக்க 
இருக்கும்‌ தடைகள்‌ விலகி திறந்த வாசல்‌ உண்டாக ஜெபியுங்கள்‌. 
மசெனடி ஏசாயா 43:2 


இப்பணித்தளத்தில்‌ பலத்த எதிர்ப்புகளின்‌ மத்தியில்‌ சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்டு 
வருகிறது. தேவன்‌ இம்மக்கள்‌ மத்தியில்‌ பலத்த காரியங்களை செய்து வருகிறார்‌. 
காத்தரால்‌ தொடப்பட்டவர்கள்‌ 20 பேர்‌ சபைக்கு வருகிறார்கள்‌. 10 பேர்‌ ஞானஸ்நானம்‌ 
பெற ஆயத்தம்‌. ரவீந்தர்‌ என்பவருக்கு போதை பழக்கவழக்கத்திலிருந்து தேவன்‌ 
விடூதலையளித்தார்‌. குஞ்சன்தேவியின்‌ மருமகளை தேவன்‌ அபாய கட்டத்திலிருந்து 
காப்பாற்றினார்‌. சபையில்‌ ஆத்துமாக்கள்‌ பெருக உயர்‌அதிகாரிகள்‌ இரட்சிக்கப்பட்டூ 
சபைக்குவர ஜெபியுங்கள்‌. 


நேபாள்‌ ஊழியங்கள்‌ 
பிப்ரவரி 26 இட்ளெடா ஏசாயா 40:4 


கைர்பா, லாப்ரஹா, பஜ்னி, பாசவா ஆகிய 4 கிராமங்களில்‌ சுவிசேஷ ஊழி 
யம்‌ செய்யப்பட்டது. டூமர்பானா என்ற இடத்தில்‌ 3 நாட்கள்‌ மினிகுருசேடு மூலம்‌ 
200போ சுவிசேஷம்‌ கேட்க தேவன்‌ கிருபை பாராட்டினார்‌. லாரம்‌, ஹவாலாபாகட்ரி, 
சுக்குன்பாசி ஆகிய கிராமங்களில்‌ வீட்டு ஆராதனை நடைபெறுகிறது. ரமாமாஞ்சி 
என்பவர்‌ (6016 1.8) வியாதி குணமாக ஜெபியுங்கள்‌. சுவிசேஷ ஊழியத்திற்கென 
ஜெனரேட்டர்‌ வாங்கப்பட இதினிமித்தம்‌ ஊழியங்கள்‌ விரிவடைய ஜெபியுங்கள்‌. 
நஜ்கட்‌ ஏசாயா 60:22 

ஊழியர்‌ கூட்டங்கள்‌, வாலிபர்‌ கூடுகை, வீடு சந்திப்பு ஊழியங்கள்‌. 
சிறுவர்‌ ஊழியங்கள்‌ 4 இடங்களில்‌ நடைபெற்றது. புதிய இடத்தில்‌ சிறுவர்‌ 0ம்‌ 
ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பாரா ஜில்லாவில்‌ 3 இடங்களில்‌ திரைக்காட்சி வாயிலாக 
சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்டது. விசுவாசிகள்‌ கர்த்தருக்குள்‌ வளர்ந்து வருகின்றனர்‌. 
வரும்‌ நாட்களில்‌ 100 கிராமங்களில்‌ சிறுவர்‌ கிளப்புகள்‌ ஆரம்பிக்கப்படவும்‌, 40,000 
சிறுவர்களுக்கு சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட வேண்டும்‌. நேபாளில்‌ தேவராஜ்யம்‌ 
கட்டியெழுப்பப்பட அநேக ஊழியர்கள்‌ எழும்ப ஜெபியுங்கள்‌. 


பிப்ரவரி 27 ரோத்ஹுட்‌ சங்‌ 91:3 


இப்பணித்தளத்தில்‌ வாலிபர்களுக்கென்று கூட்டங்கள்‌ நடத்தப்பட்டது. அதிக 
குளிரின்‌ மத்தியிலும்‌ விசுவாசிகள்‌ வீட்டுரபை ஆராதனைகளில்‌ கூடி உன்னத 
தேவனை ஆராதித்தனர்‌. ஊழியர்‌ விஷப்பாம்பின்‌ தாக்குதலிருந்து தேவ கிருயை 
யால்‌ காப்பாற்றப்பட்டார்‌. சிம்ரோ என்ற புதிய இடத்தில்‌ ஊழியம்‌ ஆரம்பிக்கப்பட 
உள்ளது. சபை விசுவாசிகளுக்காக இப்பணித்தள ஊழியர்களுக்காக ஜெபியுங்கள்‌. _ 
பிப்ரவரி 2012 21 கயுத்த சத்தம்‌..£ 


| பணித்தளசெய்திகள்‌ | 
பரோட்டிகஞ்‌ லூக்கா 12:49 
3 இடங்களில்‌ வீட்டு சபை கூடுகைகளில்‌ விசுவாசிகள்‌ ஆர்வமுடன்‌ ஜீவ 
தேவனை ஆவியோடும்‌ உண்மையோடும்‌ ஆராதித்தனர்‌. விசுவாசிகளின்‌ உபவாச 
கூடுகையில்‌ தேசத்தின்‌ எழுப்புதலுக்கான அனல்கொண்ட வேண்டுதல்கள்‌ 
விண்ணகத்தை நோக்கி எழும்பியது. இங்கு குருசேடு நடத்தப்பட, சபைக்கட்டிடம்‌ 
கட்டப்படவும்‌, தொடர்ந்து இப்பணித்தளத்தின்‌ ஊழிய வளர்ச்சிக்காகவும்‌. இச்சபை 
மக்களுக்காக ஊழியர்‌ குடும்பத்திற்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 


போஜ்பூரி ] கோட்டம்‌ 


பிப்ரவரி 28 சண்ட்‌ மத்‌. 9:22 
Pahi, Harbalmpur, Pavra, Ilkwani, Kilni, Chand, Dhabeha, Masadi, 
Chandosh, Koonu ஆகிய 10 கிராமங்களில்‌ சுமார்‌ 200 பேருக்கு சுவிசேஷ புத்தகம்‌ 
விநியோகித்து கிறிஸ்துவின்‌ அன்பின்‌ செய்தி அறிவிக்கப்பட்டது. 3 வருடங்களாக 
வயிற்று வலியால்‌ அவதிப்பட்டுக்‌ கொண்டிருந்த 30 வயதான (வ என்பவருக்கு 
மருந்துகள்‌ எடுத்தும்‌ குணமாகாமல்‌ ஜெபத்தால்‌ சுகமானார்‌. தொடர்‌ ஊழியத்தில்‌ 
ஆர்வம்‌ காட்டி வருகிற Meena Devi, Saritha, Munna, Ravindra, Jogendra 
Kumar ஆகியோருக்காகவும்‌, தேவனை ஆராதிக்க இடம்‌ கிடைக்கவும்‌ ஜெபியுங்கள்‌. 
மூசே டா மத்‌. 15:28 
Masoda,  Nipran, Bichiya,  Asoda,  Pachilakhi,  Mansurpur, 
Nயுav ஆகிய கிராமங்களில்‌ அறிவிக்கப்பட்ட சுவிசேஷ நற்செய்தியைக்‌ கேட்ட 
அநேகர்‌ இயேசுவின்‌ பேரில்‌ விசுவாசம்‌ வைத்தனர்‌. வீட்டூசபை நடத்தப்பட்டு வருகிற 
மூன்று இடங்களில்‌ அநேக புறஜாதி மக்கள்‌ கலந்து கொண்டு சரீரத்தில்‌ விடுதலை 
பெற்றனர்‌. Prina, Manu, Ramgathi, Kowshila ஆகியோரது வாழ்க்கையில்‌ 
தேவன்‌ கிரியை செய்யவும்‌ மற்றும்‌ இப்பணித்தள ஊழியருடைய தாயாரின்‌ சரீர 
ஆடரோக்கியத்திற்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 
பிப்ரவரி 29 தீவார்‌ மத்‌. 28:20 
4 இடங்களில்‌ கிறிஸ்மஸ்‌ நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதன்‌ வாயிலாக சுமார்‌ 
2500 பேருக்கு கிறிஸ்துவின்‌ பிறப்பின்‌ செய்தி அறிவிக்கப்பட்டது. ங்‌ என்ற 
கிராமத்தில்‌ பலத்த எதிர்ப்புகளுக்கு மத்தியில்‌ கிறிஸ்துமஸ்‌ நிகழ்ச்சி வாயிலாக 
நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்ட 10 கிராமங்களில்‌ ஆர்வ 
முடன்‌ கேட்டு வருகிறவர்களுக்கு பின்தொடர்‌ ஊழியம்‌ செய்யப்பட்டு வருகிறது. 
ஹட்டா என்ற பஞ்சாயத்திற்குட்பட்ட அனைத்து கிராமங்களில்‌ சுவிசேஷ நற்செய்தி 
அறிவிக்கப்பட ஜெபியுங்கள்‌. 


தன்சோல்‌ மாற்கு 11:24 
தன்சோய்யின்‌ அரசாங்கப்‌ பள்ளியில்‌ கிறிஸ்துமஸ்‌ நிகழ்ச்சிகள்‌ நடத்தப்பட்டது. 
இதில்‌ 500 பிள்ளைகள்‌ மற்றும்‌ ஆசிரியர்கள்‌ கலந்து கொண்டனர்‌. தன்சோய்யைச்‌ 
சேர்ந்த திருமணம்‌ ஆகி 20 வருடங்களாக பிள்ளை இல்லாதிருந்த 161911 evi க்காக 
விசுவாசத்தோடு ஜெபத்தைக்‌ கேட்ட தேவன்‌ ஒரு பெண்‌ குழந்தையைக்‌ கட்டளையிட்டார்‌. 
சலோமி குமாரி பிசாசின்‌ கிரியையினால்‌ அடிக்கடி அலைக்கழிக்கப்பட்டார்‌. இயேசு 
வின்‌ நாமத்தினால்‌ அதிகாரத்தோடு ஜெபித்த போது விடுதலை கிடைத்தது. 
Dhansol பணித்தளத்தில்‌ சபை கட்டிடம்‌ கட்டப்பட, அவிசுவாசிகள்‌ இரட்சிக்கப்பட, 
ஏற்றத்தாழ்வுகள்‌ ஜனங்களிடத்திருந்து மாற, விசுவாசிகள்‌ விசுவாசத்தில்‌ நிலை 
நிற்கவும்‌ ஜெபியுங்கள்‌. 
மார்ச்‌ 01 சாணப்பூர்‌ மாற்கு 10:15 
Malik Sarai, Chainpur, Chagaria, Madhurna, Sahava ஆகிய 5 கிராமங்களில்‌ 
சுவிசேஷ நற்செய்தி, சுவிசேஷக்‌ கைப்பிரதிகள்‌ வாயிலாக கொண்டு செல்லப்பட்டது. 
ட Gurukul school, Girls school, Almudum school, Rastriya ucha vidhaylai 


யுத்த சத்தம்‌ 6 22 பிப்ரவரி 2012 


இ பணித்தளசெய்திகள்‌ | 
kasthurba school ஆகிய ஸ்கூல்களில்‌ உள்ள சுமார்‌ 2000 பிள்ளைகளுக்கு 
005061 சொல்லப்பட்டது. 10 பேர்‌ இரட்சிக்கப்பட்டனர்‌. கிறிஸ்துமஸ்‌ நிகழ்ச்சிகள்‌ 
மிகவும்‌ நன்றாக நடத்தப்பட்டது. துளசிதேவி, ஊர்மிளா, உடல்‌ ஊனமுற்ற 
லக்மீனா, ராம்செலசிங்‌ ஆகியோருக்கு சரீரப்பிரகாரமாகவும்‌ பொருளாதாரத்திலும்‌ 
தேவன்‌ அற்புதம்‌ செய்தார்‌. அனித்தா தேவி, பிந்து குமாரி, சத்தேந்திர ராய்‌, 
ஜீராதேவி ஆகியோர்‌ பிசாசின்‌ கிரியையிலிருந்து விடுதலையாகவும்‌, மனநிலை 
பாதிக்கப்பட்ட ராஜேஷ்‌ என்பவரின்‌ சுகத்திற்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 
கஜதர்கஞ்‌ அப்‌. 12:5 

இக்கோட்டத்தின்‌ தலைமையிடமாக இப்பணித்தளம்‌ செயல்பட்டு வருகிறது. 
இக்கோட்டத்தின்‌ தலைவர்‌ 2 பணித்தளங்களில்‌ உள்ள 43 புதிய விசுவாசிகளுக்கு 
திருமுழுக்குக்‌ கொடுத்தார்‌. பபுவா பகுதியில்‌ ஜெயில்‌ ஊழியம்‌ சிறப்பாக நடத்தப்பட்டு 
வருகிறது. அநேக கைதிகள்‌ கண்ணீர்‌ சிந்தி வசனத்தைக்‌ கேட்டு வருகின்றனர்‌. 
2 நாட்கள்‌ குடும்பக்‌ கூடுகை இக்கோட்ட ஊழியர்களுக்கு நடத்தப்பட்டது. 
2 பணித்தளங்களில்‌ சபைக்கு ஆலயம்‌ கட்டுவதற்கு இடம்‌ வாங்கப்படவும்‌, 
இப்பணித்தள ஊழியருடைய மகனுக்கு நல்ல வேலை கிடைக்கவும்‌, அவருடைய 
2 பெண்‌ பிள்ளைகளுக்கு திருமணம்‌ ஏற்ற நேரத்தில்‌ நடைபெறவும்‌ ஜெபியுங்கள்‌. 


மார்ச்‌ 02 பபுவா யாக்கோபு 1:5 

இப்பணித்தளத்தில்‌ சபை மற்றும்‌ கல்வி ஊழியம்‌ செய்யப்பட்டு வருகிறது. சபை 
யில்‌ புதிய விசுவாசிகளை தேவன்‌ கொடுத்து வருகிறார்‌. ஆங்கிலப்பள்ளியில்‌ படித்து 
வருகிற பிள்ளைகள்‌ வசனத்தை ஆர்வமாக கேட்டு வருகிறார்கள்‌. கிறிஸ்துமஸ்‌ 
நிகழ்ச்சி வாயிலாக கிறிஸ்துவின்‌ பிறப்பின்‌ செய்தி சுமார்‌ 3500 பேருக்கு நேரடியாக 
அறிவிக்கப்பட்டது. படிப்பில்‌ மிகவும்‌ பெலவீனத்தோடூ இருந்த ||ார்‌ STD படிக்கிற 
Anithesh kumar என்ற மாணவன்‌ தேவனை விசுவாசித்து ஜெபித்த பிறகு நல்ல 
மார்க்‌ எடூத்து வருகிறான்‌. இதினிமித்தம்‌ அவனுடைய தகப்பனார்‌ கிறிஸ்துவை 
விசுவாசித்து வருகிறார்‌. சஜில்‌ என்ற மாணவன்‌ சிறுவயதிலேயே மற்றவர்களுக்கு 
சத்தியத்தை சொல்லி வருகிறான்‌. 


ராஜ்யூர்‌ ஆதி. 2:18 
Duboli, Sahiyar, Dumki, Kharhadad, Nagarpura, Adarshnagar, Lal singh 
kr dera, Rajpur, Navrangkidera, Gangoli கிராமங்களில்‌ 50 பேருக்கு பின்தொடர்‌ 
ஊழியம்‌ செய்ததின்‌ நிமித்தம்‌ 12 பேர்‌ இரட்சிப்பின்‌ அனுபவத்தில்‌ வந்துள்ளனர்‌. 
வயிற்றுப்‌ பிரச்சினையால்‌ பாதிக்கப்பட்டிருந்த Ma௱tha 0a ஜெபத்தினால்‌ சுகமா 
னார்‌. காச நோயினால்‌ பாதிக்கப்பட்டிருந்த ராஜேஷ்குமார்‌ என்பவருக்கு தேவன்‌ 
விடுதலையைக்‌ கொடுத்தார்‌. Reena (பாசு, Sushma இவர்களது வாழ்க்கையில்‌ 
தேவன்‌ ஒரு நல்ல துணையைக்‌ கொடுக்கவும்‌ மற்றும்‌ Paறறப காச நோயிலிருந்தும்‌, 
OmPrakash இருதய நோயில்‌ இருந்து சுகமாகவும்‌ ஜெபியுங்கள்‌. 
மார்ச்‌ 03 ராம்ஹரா அப்‌. 18:8 
Ramgad, Chawrsasia, Hinaura, Upari, Mahuvar, Shuka, Banipur, Devhali- 
ya, Kishanpur, Bisanpur, Dehaniya, Godsra ஆகிய 12 கிராமங்களில்‌ சுமார்‌ 
800 பேருக்கு சுவிசேஷக்‌ கைப்பிரதிகள்‌ வாயிலாக சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்டது. 
சுமார்‌ 100 பேர்‌ ஆர்வமுடன்‌ உள்ளனர்‌. இப்பணித்தள சபை விசுவாசிகள்‌ 5 
பேருக்கு ஞானஸ்நானம்‌ கொடுக்கப்பட்டது. 10 பேர்‌ ஞானஸ்நானத்திற்கு ஆயத்தமாக 
உள்ளனர்‌. இப்பகுதியில்‌ காணப்படும்‌ ஊழிய எதிர்ப்புகள்‌ மாறவும்‌, புதிதாக சபைக்கு 
வரும்‌ அம்ருத்‌ என்பவரின்‌ குடும்பத்திற்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 
மெட்டிலால்‌ மத்‌. 28:19 
நாராயண்பூர்‌, மெட்டிலால்‌ இரண்டு இடங்களில்‌ விசுவாசிகளின்‌ வீடுகளில்‌ ஜெபக்‌ _ 


பிப்ரவரி 2012 23 யுத்த சத்தம்‌. 


| பணித்தளசெய்திகள்‌ | 
கூடுகை நடத்தப்பட்டது. கிறிஸ்துமஸ்‌ தின நிகழ்ச்சி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. 
சபைக்கு சில புதிய வரவுகளை தேவன்‌ கொடுத்துள்ளார்‌. சபையில்‌ வசனத்தைக்‌ 
கேட்டூவந்த புதிய விசுவாசிகளில்‌ 16 பேர்‌ திருமுழுக்குப்‌ பெற்றுக்‌ கொண்டார்கள்‌. 
தனது வீட்டில்‌ உள்ளவர்களை தொந்தரவு செய்துவரும்‌ தர்மேந்திர குமாருக்காகவும்‌, 
மனநிலை பாதிக்கப்பட்டள்ள சத்துரி தொரக்கா என்பவரின்‌ மனைவியின்‌ 
சுகத்திற்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 


மார்ச்‌ 04 மல்யாபாஹ்‌ மாற்கு 16:16 

Bhagwanpur, Khitti, Kaser, Paramalpur, Tentuva, Jainpur, Ramgad, 
Pihara, Sugiapokhar, Basanthpur, Kattkara, Tekra, Todi, Orgav ஆகிய 14 
கிராமங்களில்‌ அறிவிக்கப்பட்ட சுவிசேஷத்தை சுமார்‌ 450 பேர்‌ கேட்டனர்‌. 15 பேர்‌ 
ஞானஸ்நானம்‌ எடுக்கவும்‌ தயாராக உள்ளனர்‌. 16 வயதுள்ள கமலா குமாரி 
வாலிபப்‌ பெண்‌ 3 வருடமாக மனநிலை பாதிக்கப்பட்டிருந்து ஜெபத்தால்‌ சரியாகி 
வருகிறார்‌. கடந்த 3 வருடமாக உடல்நிலை மிகவும்‌ பெலவீனத்தோடு காணப்படும்‌ 
Dhanvathi சுகத்திற்காகவும்‌, J௦thi என்ற சகோதரியை ஆலயத்துக்கு வராதபடி 
தடை செய்து அவருடைய வீட்டார்‌ மனந்திரும்பவும்‌, வாயில்‌ புண்‌ வந்து கஷ்டப்படுகிற 
Saritha-வின்‌ சுகத்திற்காகவும்‌ மற்றும்‌ இப்பணித்தளத்தில்‌ ஆலயம்‌ சொந்தமாக 
கட்டப்படவும்‌ ஜெபியுங்கள்‌. 


தியோஹுூல்யா சங்‌. 75:10 

Terojpur, Rehadi, Simlorkar, Kekari, Marriyari, Mathini, Kavilashpur ஆகிய 

7 கிராமங்களில்‌ 200 பேருக்கு சுவிசேஷப்‌ புத்தகங்கள்‌ விநியோகித்து, நந்செய்தி 

அறிவிக்கப்பட்டது. 10 புதிய ஏற்பாட்டை ஆர்வமாக படித்து வருகிறார்கள்‌. Santosh 

Kumar, Sunil Kumar, Rinki Kumara ஆகிய 3 பேர்‌ சபைக்கு புதிய வரவுகள்‌. 

Parameshwear, Sis. Phol Kumara 2 பேர்‌ இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்‌ 

கொண்டூள்ளனர்‌. ஞானஸ்நானத்திற்கு ஆயத்தமாக இருக்கிற 5 பேருக்காகவும்‌, 

சுவிசேஷத்திந்கு விரோதமாக செயல்படுகிறவர்களின்‌ இரட்சிப்பிற்காகவும்‌ மற்றும்‌ 

கொலை மிரட்டல்‌ வந்துள்ள விசுவாசியான ரவிகாந்‌ என்பவரின்‌ பாதுகாப்பிற்காகவும்‌ 
ஜெபியுங்கள்‌. 


மார்ச்‌ 05 மொஷஹனீயா எரே. 33:6 

சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்ட 10 கிராமங்களில்‌ 70 பேருக்கு செய்யப்பட்ட 
ன்தொடர்‌ ஊழியத்தின்‌ வாயிலாக 8 பேர்‌ சபை ஆராதனையில்‌ புதிதாக கலந்து 
காள்கின்றனர்‌. சுமார்‌ 250 பேருக்கு கிறிஸ்துவின்‌ பிறப்பின்‌ செய்தி அறிவிக்கப்பட்டது. 
40 பேர்‌ இப்பணித்தள ஞாயிறு ஆராதனையில்‌ கலந்து கொள்கின்றனர்‌. வலிப்பு 
நோயினால்‌ பாதிக்கப்பட்டிருந்த லட்சுமி தேவியை தேவன்‌ கசுகமாக்கினார்‌. 
தெத்ராதேவி பிசாசின்‌ கிரியையிலிருந்து இயேசுவின்‌ நாமத்தினால்‌ விடுதலையா 
னார்‌. இப்பணித்தள ஆலய கட்டிட வேலை தடையின்றி முடிவடைய ஜெபியுங்கள்‌. 


ப 


மார்ச்‌ 06 நெனகாட்‌ சங்‌. 78:38 


மாஜ்கய்‌, பிப்ராடிஹ்‌, சராய்கட்‌, தோவாஹி, ஹத்னி, சிக்காய்‌ ஆகிய 5 
கிராமங்களில்‌ சுவிசேஷக்‌ கைப்பிரதிகள்‌ விநியோகித்து, சுவிசேஷ நற்செய்தி 
சுமார்‌ 200 பேருக்கு அறிவிக்கப்பட்டது. 20 பேர்‌ புதிய தொடர்பில்‌ உள்ளனர்‌. 
இப்பணித்தளப்பகுதியில்‌ சுமார்‌ 400 பேருக்கு கிறிஸ்துவின்‌ பிறப்பின்‌ செய்தி 
அறிவிக்கப்பட்டது. சபையில்‌ திருவசனத்தைக்‌ கேட்டூவந்த புதிய விசுவாசிகளில்‌ 
5 பேர்‌ திருமுழுக்குப்‌ பெற்றார்கள்‌. இப்பணித்தள ஊழியருடைய குழுந்தைக்கு 
தேவன்‌ அற்புத சுகத்தைக்‌ கொடுத்தார்‌. சுனித்தா - பிசாசின்‌ கிரியை, சத்தியானந்த்‌ 
குழந்தை பாக்கியம்‌ கிடைக்க மற்றும்‌ இயேசுவை விசுவாசித்ததின்‌ நிமித்தம்‌ 


யுத்த சத்தம்‌ 68 24 பிப்ரவரி 2012 


| பணித்தளசெய்திகள்‌ | 

வீட்டாரால்‌ துன்புறுத்தப்படும்‌ ராமன்ஜீ என்பவருக்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 
மார்ச்‌ 07 செனணார்‌ ஏசாயா 3:10 

கிறிஸ்துமஸ்‌ தினத்தன்று சுமார்‌ 300 பேருக்கு கிறிஸ்துவின்‌ பிறப்பின்‌ செய்தி 
அறிவிக்கப்பட்டது. பெத்தாரிபாத்‌, சாபர்‌, ராம்காட்‌, பரஹி ஆகிய கிராமங்களில்‌ 
சுவிசேஷ நற்செய்தி அறிவிக்கப்பட்டு பின்தொடர்‌ ஊழியம்‌ செய்யப்பட்டு வரு 
கிறது. மன்ஹிபூர்‌, தெத்தரி, சிங்பூர்‌, செனாரி ஆகிய இடங்களில்‌ வீட்டுசபை 
ஆராதனை சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது. பேனர்‌ கிராமத்தைச்‌ சேர்ந்த சுதிர்‌- 
குமார்‌, மஞ்சுகுமாரி திருவசனத்திற்கு கீழ்ப்படிந்து திருமுழுக்குப்‌ பெற்றார்கள்‌. 
குழந்தை பாக்கியமில்லாதிருக்கிற விசுவாச சகோதரிகளுக்காகவும்‌, விசுவாசிகளின்‌ 
ஏம்மைநிலை மாறவும்‌ மற்றும்‌ இப்பணித்தளத்தில்‌ சொந்தமாக ஆலயம்‌ கட்டூவதற்கு 
இடம்‌ கிடைக்கவும்‌ ஜெபியுங்கள்‌. 
மார்ச்‌ 08 ரும்ராவ்‌ சங்‌. 78:6 

சுவிசேஷக்‌ கைப்பிரதிகள்‌ வாயிலாக சுமார்‌ 1200 பேருக்கு ஆண்டவரின்‌ அன்பின்‌ 
செய்தி அறிவிக்கப்பட்டது. கக்காடி கிராமத்தில்‌ சுவிசேஷத்திற்கு முதன்முதலாக 
வழி திறக்கப்பட்டது. 100 பேர்‌ அன்பரின்‌ நற்செய்தியை ஆர்வமாக கேட்டனர்‌. 
ஞானஸ்நானத்திற்கு ஆயத்தமாக இருக்கிற 20 புதிய விசுவாசிகளுக்காகவும்‌, 
பிரபாவதி பிசாசின்‌ கிரியையிலிருந்து விடூதலையாகவும்‌. ராஜாராம்‌-தேவன்தி 
தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம்‌ உண்டாகவும்‌ மற்றும்‌ லலன்‌ என்பவருடைய 
வாழ்க்கையில்‌ தேவன்‌ அற்புதம்‌ செய்யவும்‌ ஜெபியுங்கள்‌. 


சோன்பத்ரா கோட்டம்‌ 
மார்ச்‌ 09 சர்ஹீ ஏசாயா 29:14 
இப்பணித்தளத்தில்‌ ஞாயிறு ஆராதனை மற்றும்‌ வீட்டுக்கூட்டங்கள்‌ நடத்தப்பட்டு 
வருகிறது. கமலேஷ்‌ கோன்டூ என்பவரின்‌ வீட்டில்‌ சிறுவர்‌ ஆராதனை நடத்தப்படுகிறது. 
சஞ்சய்‌ என்பவரின்‌ வீட்டிலும்‌ ஆராதனை நடத்தப்படுகிறது தரியா, சஞ்சய, 
சுசிலா, புல்வந்தி, பூல்வந்தி, தஸ்மத்தியா ஆகிய ஆறு பேர்‌ ஞானஸ்நானம்‌ பெற்று 
தேவ ராஜ்ஜியத்தின்‌ பிள்ளைகளாயினர்‌. இங்கு சபை கட்டப்படவும்‌, சுகமளிக்கும்‌ 
கூட்டங்கள்‌ நடத்தப்படவும்‌ ஜெபியுங்கள்‌ ஊழியரின்‌ சுகத்திற்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 
தூத்‌ நாளாக. 16:13 
கிறிஸ்துமஸ்‌ நிகழ்ச்சிகள்‌ மூலம்‌ புறஜாதிகளுக்கு கிறிஸ்துவின்‌ 
அன்பு பகிரப்பட்டது. இந்நிகழ்ச்சிகளில்‌ துதியின்‌ 14..& மற்றும்‌ உள்ளூர்‌ 
பிரமுகர்கள்‌ கலந்து கொண்டனர்‌. போலியோ பிள்ளைகளின்‌ நடனம்‌ வந்த 
அனைவரையும்‌ கவர்ந்தது. உடலால்‌ ஊனமானாலும்‌ கிறிஸ்துவின்‌ பெலத்தால்‌ 
எல்லாம்‌ செய்யக்கூடும்‌ என்பதை பிள்ளைகளின்‌ நிகழ்ச்சிகள்‌ உணர்த்தியது. மார்ச்‌ 
மாதம்‌ பொதுத்தேர்வு எழுதவிருக்கும்‌ 10ம்‌ வகுப்பு 12ம்வகுப்பு மாணவிகளுக்காக 
ஜெபியுங்கள்‌. (பூ. யில்‌ நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத்தேர்தலுக்காக கர்த்தரால்‌ 
தெரிந்து கொள்ளப்பட்ட வேட்பாளர்கள்‌ வெற்றிபெற ஜெபியுங்கள்‌. வலது கால்‌ 
முறிந்து படுத்த படுக்கையாக சிகிச்சை பெற்றுவரும்‌ ஊக்கமான விசுவாசி சுந்தரி 
(வயது 65)க்காக ஜெபியுங்கள்‌. 
மார்ச்‌ 10 உம்மாரீயா மத்‌. 4:23 
பீர்சிங்பூர்‌, ஜன்டாடோலா, பிப்ரியா, ஜமுனியா, ஆகிய இடங்களில்‌ சுவிசேஷம்‌ 
அறிவிக்கப்பட்டது. வாரந்தோறும்‌ வீட்டு கூட்டங்கள்‌ நடத்தப்படுகிறது. கிறிஸ்துமஸ்‌ 
நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில்‌ அநேகர்‌ கலந்து கொண்டனர்‌. சமுதியா கோல்‌ 
என்பவருக்கு மாரடைப்பு, மற்றும்‌ இரத்த கொதிப்பு நோயிலிருந்து தேவன்‌ 
சுகத்தை கட்டளையிட்டார்‌. மனநிலை பாதிக்கப்பட்டிருந்த மோர்கோல்‌ என்பவருக்கு 
விண்ணப்பத்தை கேட்கும்‌ தேவன்‌ தெளிந்த புத்தியை கொடுத்துள்ளார்‌. தேவனை _ 
பிப்ரவரி 2012 25 ஆயத்த சத்தம்‌.” 


இ பணித்தளசெய்திகள்‌ | 
துதியுங்கள்‌. இங்கு புதிகாக ஆலயம்‌ கட்டப்படவும்‌. குடிபழக்கத்தில்‌ உள்ளவர்கள்‌ 
மனந்திரும்பவும்‌ ஜெபியுங்கள்‌. 
சீத சங்‌. 41:3 
காந்திகிராமம்‌, மக்ராஜ்யபூர்‌, அந்தியாரா, குர்த்‌, தஸின்கொரதியா, பட்குரிகுர்த்‌ 
ஆகிய கிராமங்களில்‌ சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்டது. இதினிமித்தமாக இந்திரபஹதூர்‌ 
என்பவரின்‌ குடும்பம்‌, மனோஜ்குமார்‌ குப்தா, சூர்பிரதாப்‌ சக்கேத்‌, கோபால்‌ பிரசாத்‌. 
சசிகலா பாண்டே, கீதாகோல்‌, சிவ்பிரசாத்‌ யாதவ்‌, பிரஜேந்திர சோனி, மீராசிங்‌ 
மற்றும்‌ சிவ்களி கோல்‌, ஆகிய புதிய விசுவாசிகளுக்காக தேவனை துதியுங்கள்‌. 
இங்கு சுவிசேஷ விரோதிகள்‌ ஆர்‌எஸ்‌எஸ்‌ மற்றும்‌ பிஜேபி-யை சேர்ந்தவர்கள்‌ 
இரட்சிக்கப்பட ஜெபியுங்கள்‌. ஊழியரின்‌ தாயாருக்கு சர்க்கரை நோய்‌ சுகமாக 
ஜெபியுங்கள்‌. 
மார்ச்‌ 11 தேவ்கன்‌ சங்‌. 41:11 
இப்பணித்தளத்தில்‌ ஞாயிறு ஆராதனை மற்றும்‌ வெள்ளிக்கிழமை உபவாசக்கூட்டம்‌ 
தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. ஹிராலால்‌ பட்டேல்‌ என்பவர்‌ ஆராதனையில்‌ 
கலந்து கொண்டார்‌. தேவன்‌ இவரை 15 வருட பைத்தியத்திலிருந்து விடுதலை 
கொடுத்தார்‌. இவரின்‌ பெற்றோர்கள்‌ உட்பட முழுக்குடும்பத்தினர்‌ ஆண்டவர்‌ இயேசு 
வின்‌ மேல்‌ முழு விசுவாசம்‌ வைத்துள்ளனர்‌. ஷீலாவுக்கு பிசாசின்‌ பிடியிலிருந்து 
தேவன்‌ விடுதலை கொடுத்தார்‌. விசுவாசிகள்‌ சமுதாயப்‌ பிரச்சனைகளிலிருந்து 
விடுபட்டு ஆண்டவருக்குள்‌ வளர ஜெபியுங்கள்‌. 
சேோப்பண்‌ சங்‌. 40:16 
கார்ட்டியா, பாட்வாட்‌, சோப்பன்டோலா, டிரைவர்காலனி, என்ற புதிய கிராமத்தில்‌ 
சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்டது. இக்கிராமங்களில்‌ வீட்டுசபை ஆராதனைகள்‌ 
நடத்தப்பட்டு வருகிறது. கிறிஸ்துமஸ்‌ நிகழ்ச்சியில்‌ 100 ஏழை மக்களுக்கு உணவு 
வழங்கப்பட்டது. சபைக்கு வருகை தரும்‌ ராம்தேவ்‌, சிவ்மோகன்‌, சந்த்ஜி, ராம்ஜித்‌ 
ஆகியோரின்‌ குடும்பத்திற்காக ஜெபியுங்கள்‌. சோப்பன்‌ பணித்தளத்தின்‌ ஊழிய 
வளர்ச்சிக்காக ஜெபியுங்கள்‌. 
மார்ச்‌ 12 ஜெயந்‌ சங்‌. 50:15 
சக்திநகர்‌, துதி, ரேனுகூட்‌, வின்டம்கஞ்‌, ஆகிய இடங்களில்‌ 100 பேர்களுக்கு 
சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்டது. 250 பேர்களுக்கு புதிய ஏற்பாடுகள்‌ மற்றும்‌ 
கைப்பிரதிகள்‌ கொடுக்கப்பட்டது. ரேனுசாகர்‌ என்ற இடத்தில்‌ 21ம்‌ தேதி கிறிஸ்துமஸ்‌ 
நிகழ்ச்சி நடத்தப்பட்டது, இதில்‌ 150 பேர்களுக்கு சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்டது. 
இப்பணித்தள ஊழியருக்கு ஏற்பட்ட விபத்திலிருந்து தேவன்‌ பாதுகாத்தார்‌. சபை 
விசுவாசிகளின்‌ பாதுகாப்பிற்காக ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக ஜெபியுங்கள்‌. 
௪க்திநகர்‌ சங்‌. 46:1 
இப்பணித்தளத்தில்‌ பழைய கிராமங்களில்‌ பின்தொடர்‌ ஊழியம்‌ செய்யப்பட்டது. 
மியாகட்‌ என்ற இடத்தில்‌ MTPC-யில்‌ மேனேஜராக வேலை பார்ப்பவரின்‌ வீட்டில்‌ 
சாசின்‌ தொல்லை விலக ஜெபித்த போது தேவன்‌ விடுதலையை கொடுத்தார்‌. 
சளரவ்‌ என்பவர்‌ மிகுந்த உடல்‌ வலியால்‌ கஷ்டப்பட்டு ஜெபத்தினால்‌ கிடைத்த 
பிடுதலையினிமித்தம்‌ குடும்பமாக சபைக்கு வருகிறார்‌. இவர்கள்‌ கர்த்தருக்குள்‌ 
லைத்து நிற்க ஜெபியுங்கள்‌. சபை ஊழியங்களுக்காக விசுவாசிகளுக்காக 
ஜபியுங்கள்‌. 
மார்ச்‌ 13 பஹான்‌ யாத்‌. 14:13 
கோத்தோ மஹவுவா, என்ற இடங்களில்‌ வீட்டு கூட்டம்‌ நடத்தப்பட்டது. 
வெள்ளிக்கிழமை காலையில்‌ உபவாசக்கூட்டமும்‌, மாலை வாலிபர்‌ கூட்டமும்‌, 
பெண்கள்‌ கூட்டம்‌ நடத்தப்படுகிறது. 25ம்தேதி கிறிஸ்துமஸ்‌ கொண்டாடப்பட்டது 
சிறுநாடகங்கள்‌ மூலமாகவும்‌ பாடல்கள்‌ மூலம்‌ புறஜாதி மக்களுக்கு நற்செய்தி 
. அறிவிக்கப்பட்டது. பின்மாற்றத்தில்‌ இருக்கும்‌ அசோக்‌ கோன்டு, ஷரவன்கோன்டூ 
யுத்த சத்தம்‌ ச 26 பிப்ரவரி 2012 


ஓடு 


ஒரூ 2 


ஆகியோருக்காக ஜெபியுங்கள்‌. 


| பணித்தளசெய்திகள்‌ | 


ர்வு சங்‌. 79:11 


சொரா, சேட்டா, பெலகன்டோலா, த்யோகர்‌ ஆகிய கிராமங்களில்‌ தனித்தனியாக 


கிறிஸ்துமஸ்‌ நிகழ்ச்சிகள்‌ மூலம்‌ 
சுவிசேஷத்தால்‌ தொடப்பட்ட பிரே 
தீபா, சாதனா, ராஜ்மணி, சுக்லால்‌, 


2000 பேருக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. 


ம்‌ நாத்‌, கனேஷ்‌, சித்தியா, சுரேந்திர செளத்ரி, 


சுனிதா மிஸ்ரா, விஜய்குமார்‌ ஆகியோர்‌ முதல்‌ 


முறையாக சபை ஆராதனையில்‌ கலந்து கொண்டு ஆசீர்வாதம்‌ பெற்றனர்‌. சிறுவர்‌ 
ஊழியங்களுக்காகவும்‌, சபை ஊழியங்களுக்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 
மார்ச்‌ 14 கராஹீ || சாமு. 22:33 
ராஜ்குமார்‌, சந்தோஷ்‌, சுகன்‌, பியாரேலால்‌, ஜித்தேந்தர்‌, ஆகியோருக்கு தனிநபர்‌ 
ஊழியம்‌ செய்யப்பட்டது. 25-ம்‌ தேதி கிறிஸ்துமஸ்‌ நிகழ்ச்சி நடத்தப்பட்ட போது ஒரு 
சிலர்‌ விரோதித்தனர்‌. அவர்களும்‌ இயேசுவின்‌ அன்பால்‌ ஈர்க்கப்பட்டனர்‌. இந்திரஜித்‌ 
என்பவரின்‌ வீட்டில்‌ எப்பொழுதும்‌ சண்டை, சச்சரவுகள்‌ இருந்து வந்தது. விரக்தியுடன்‌ 
காணப்பட்ட இவருக்காக ஜெபங்கள்‌ ஏறெடுக்கப்பட்டது. தேவன்‌ சமாதானத்தையும்‌. 
சந்தோஷத்தையும்‌ கட்டளையிட்டார்‌. சபைக்கு செல்ல தடைசெய்து வரும்‌ 
ரேக்காவின்‌ கணவருக்காக ஜெபியுங்கள்‌. சுவிசேஷத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள்‌ 
மனந்திரும்ப ஜெபியுங்கள்‌. 


கட்டெனல்‌ ஏசாயா 28:11 

Katauli, Jogidih, Babini ஆகிய கிராமங்களில்‌ சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்டது. 
வீட்டு சபைகள்‌ நடைபெற்றது. புதிதாக 4 பேர்‌ ஞானஸ்நானத்திற்காக தங்களை 
ஒப்புக்கொடுத்துள்ளனர்‌. தீ புண்களால்‌ கஷ்டப்பட்டுக்‌ கொண்டிருந்த சகோதரி 
பான்பதியை தேவன்‌ குணமாக்கினார்‌. சபை வாலிபர்‌ மத்தியில்‌ எழுப்புதல்‌ உண்டாக 
ஜெபியுங்கள்‌ சுவிசேஷ எதிர்ப்பாளர்கள்‌ மனந்திரும்ப ஜெபியுங்கள்‌. 


ஜாம்பண்‌ ஏசாயா 29:19 
பாய்காவ்‌, லீலாசி, மூர்தா, மகர்பஜார்‌, நவாடிகா, சர்டிதா, ஆகிய கிராமங்களில்‌ 
சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்டது. ராம்கிசன்‌, சஞ்சய்‌, ராம்ஜித்‌, கிஷன்தேவ, 


ஆகிய விசுவாசிகளின்‌ வீடுகளில்‌ வீட்டுசபை ஆராதனைகள்‌ நடைபெற்று வரு 
கிறது. வெள்ளிக்கிழமைதோறும்‌ நடைபெறும்‌ உபவாச ஜெபத்தில்‌ விசுவாசிகள்‌ கூடி 
ஜெபித்து வருகின்றனர்‌. நீண்டநாட்களாக சுகவீனமாக இருக்கும்‌ சிறுமி ஜோதியின்‌ 
சுகத்திற்காக ஜெபியுங்கள்‌. குளிர்காலங்களில்‌ சிறுபிள்ளைகளை தேவன்‌ பாதுகாக்க 
ஜெபிக்கவும்‌. 


இட டட டய வ வைக க வை கை க கை கக க க கை க அ வை கைச சைகை சை சை சச சச கைக்‌. 


வெளீந்ரட்டினர்‌ தொடர்புக்கு 


MR. RAJADURAI PR. SUNDAR SAVARIMUTHU 
MASCUT - 0096895912309 CANADA - 0016472874853 


PASTOR OSWIN MICHAEL 
U.S.A. - 0012019936937 


MR. SIMON HAZLITT 
7 KUWAIT - 00965 - 66877157 


Bro. SAM 
SINGAPORE - 0065 81987540 


MRS. JEYANTHI E. PAUL 
BAHRAIN - 0097317215968 


ட ர ம 
பிப்ரவரி 2012 க்யுத்த சத்தம்‌... 


27 


4] பாவூரில்‌, முட்புதரில்‌ கிடந்த மூன்று நாட்களே ஆன அழகான 
ஆண்‌ குழந்தை சமூகசேவகியால்‌ மீட்கப்பட்டு ஆலங்குளம்‌ விடியல்‌ 
தொண்டு நிறுவனத்திடம்‌ ஒப்படைக்கப்பட்டது. 

நன்றி: தினமலர்‌ 


4 வீட்டில்‌ தூங்கிக்‌ கொண்டிருந்த கணவன்‌ மீது கொதிக்கும்‌ 
எண்ணையை ஊற்றி கொல்ல முயன்ற பாசக்கார 
மனைவி ஓட்டம்‌. 

நன்றி: தினமலர்‌ 


4] நைஜீரியாவில்‌ சர்ச்‌ ஒன்றில்‌ வழிபாடு நடந்து கொண்டிருந்த போது 
மர்மநபர்‌ ஒருவர்‌ துப்பாக்கிசூடு நடத்தி 17 பேர்‌ சுட்டுக்கொலை 
செய்யப்பட்டனர்‌. மற்றொரு சர்ச்சில்‌ 8 பேர்‌ சுட்டுக்‌ கொலை. 

நன்றி: தினமலர்‌ 


4 சீனாவில்‌ மருத்துவமனைகளில்‌ இறந்த குழந்தைகளுடைய 
தொப்புள்‌ கொடியிலிருந்து சத்துணவு தயாரிப்பது கண்டுபிடிக்கப்‌ 
பட்டுள்ளது. 

நன்றி: தினமலர்‌ 


டல | கடன்‌ பாரத்தால்‌ 3 வயது மகளைக்‌ கொன்று தாய்‌ விஷம்‌ குடித்து 
தற்கொலை செய்து கொண்டார்‌. விஷம்‌ குடித்து ஆபத்தான 
நிலையில்‌ உள்ள கணவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு 
வருகிறது. நன்றி: தினத்தந்தி 


(உலக செய்திகளுக்காக ஜெபியுங்கள்‌) 


Edited & Published by T. Samraj for GEMS Educational Media Services, from 58, 
Pon Nagaram, Tuticorin-628 002. Ph : 0461-2362582. Printed by S. Jairus Ponnaiah 
at Swarnapriya Printers, 35/16-A, Tiruchendur Road, Palayamkottai - 627 002. 
Ph : 0462-6531119. Director : D. Augustine Jebakumar. 


யுத்த சத்தம்‌ ன பிப்ரவரி 2012 


GEMS PROMOTION SERVICE CENTERS 
CHENNAI 8, 3rd Jeevan Nagar, Adambakkam, CHENNAI - 600 088. 
Ph : 044-22670099 
CHENNAI 16, Perumal Kovil Street, Nerkundram-600 107 Cell : 9444017330 
COIMBATORE 2, Anbu Nagar 4th Street, Vadavalli Road, Edayarpalayam, 
COIMBATORE - 641 025. Cell : 93448 24072 
DINDUGAL 108, Esther Cottage, Round Road, Puthur, Dindugal - 624 005 
Cell : 9487859633 
ERODE No.6, Kalai Nagar, Rangampalayam, ERODE - 638 009. 
Cell : 94869 76202 
KODAIKANAL 143-2, Packiapuram, KODAIKANAL-624 101. Cell: 94432 21776 
KOVILPATTI 11, Theppakulam Street, KOVILPATTI - 628 501. 
Ph : 04632 225890 
MARTHANDAM N.S. Building, Kulasekaram Road, MARTHANDAM, 
K.K.District - 629 165. Cell : 97886 89771 
NAZARETH 17-B, Ebenezer Street, NAZARETH - 628 617. 
Ph : 04639 277820, Cell : 9789464605 
SIVAKASI 3/1350/9, Sattur Road, Parraipatti, SIVAKASI - 626 189. 
Cell : 98430 88840 
TIRUNELVELI No. 2, Jesus House, Ratchakar Street, Murugankurichi, 
Palayamkottai-627 002 Cell : 98653 11225 
TUTICORIN 38, Sarangapani Street, TUTICORIN - 2. Cell : 94422 10629 
TUTICORIN 4.5. Traders, Hotel Geetha Complex, Polepettai, 
TUTICORIN - 628 002. Cell : 94421 66061 


VELLORE Shalom Cottage, 52, Vana Nagar, Alamelumangapuram, 
VELLORE - 632 009. Cell : 99525 45181 
TRICHY 36-45, Papa Colony, Edamalaipattipudur, TRICHY - 620 012. 
Cell : 98949 65520, 94431 88521 
REGIONAL PROMOTION CO-ORDINATION CENTRE 


CHENNAI Plot No. 19-A, 3rd St, Megala Nagar, Vengaivasal -600 073 
Cell : 94447 63141 

MADURAI Plot No. 21, Sharon Church Street, Booman Nagar-625 018 
Cell : 98655 83563 

NAGERCOIL 66-E, Bright Street, NAGERCOIL-629 001. Cell:94429 34613 

TRICHY Mahanaim, 1, Abdul Gazoor Street, Kajah Nagar - 620 020 
Cell : 94435 55577 


OTHER STATE PROMOTION CO-ORDINATION CENTER 


BANGALORE No. 10, 4” Cross (2nd Floor) Oil Mill Road, Lingarajapuram, 
St. Thomas Town Po, 560 084 Cell : 094485 17025 

MUMBAI B/1013, Station Plaza, Station Road, Bhandup (W), 400 078. 
Cell : 093227 30294, 098207 01775 

PONDICHERRY Old No. 20, New No. 1, Ill Cross, 1st Floor, 
Victoria Nagar - 605 005. Cell : 94867 96631 

KERELA No. T.C. 14/768, Observatory Lane, Palayam, 
Trivandrum-695 033 Cell : 09486357950, 9447470953 

GENERAL PROMOTION CO-ORDINATION CENTRE 


GEMS, 10, Thamarai Street, Santhose Nagar, P&T Nagar, MADURAI-625017. 
Cell: 94434 29735, E-mail: promotions@gemsbihar.org 


Postage Prepaid Posted at Tuticorin BPC 


REGD. NEWS PAPER No. : ROC 54651/88 
POSTAL Regn. No. : TTN-180 / 2012-2014 
Licence to Post without Prepayment No. : 


இ ப & க POSTED AT BUSINESS CENTER, TUTICORIN ON 10 & 13.2.2012 
Field Office Regd. Office 
GEMS, Sikaria, Indrapuri - 821 308. GEMS, 11,13th Cross St. 
Rohtas Dt., Bihar. Ph : 06184 - 234567 New Colony, Chrompet, Chennai - 44 
(Railway Station & Courier Centre : Dehri-on-sone) Ph : 044-22386031 
Website : www.gemsbihar.org, E-mail : gems@gemsbihar.org 044-22380295 


lier 
ம்‌ 


தேற சவம்‌ A 
பட 


40. Augustine Jebokumnor 
Wyo Wa 


தபாலில்‌ பெறு 
கூடுதலாக ௬.40/- 


மற கிடைக்கும்‌ 


இடங்கள்‌... 
GEMS Educational Media Services 
11,13th Cross St., New Colony, GEMS, 16-A, Chinna Koil Street, 
Chrompet, Chennai - 44 Adaikalapuram, Murugankurichi, 
Ph : 044-22386031, 044-22380295 Tirunelveli - 627 002. Ph : 0462-2581131 


வ Promotional Administrative Centre 
்‌ “GEMS, 16-A, Chinna Koil Street, Adaikalapuram, Murugankurichi, 
இட்‌ Tirunelveli - 627 002. Ph : 0462-2581131 E-mail : nellaioffice@gemsbihar.org 


தத த க ச கரன்‌ அ தனத பன்‌ பர மவ த்‌ 


